படங்கள் 
அணியிலக்கணம் . 


திருத்தணிகை 
சரவணப்பெருமாளையரவர்களியற்றியது . 


கிரிஸடியன் காலேஜ் தமிழ்ப்பண்டிதர் 
ஈக்காடு - இரத்தினவேலு முதலியார் 

பதிப் பிததனர் . 


சென்னை . 
பண்டித மித்திரி யந்திரசாலை . 

1898 . 


P 


பதிப்புரை. 


af 


திருகரணிகைப்பதியில் , வீரசைவ குலோத்பவராயக காகல்வி 
ய நிவொழுக்கங் க ரிற் சிராது , நிருவாவடுதுறையா தினத்துக் காசி 
யப்பமுந் வா வழியி லிலகிய விலக்கணங்களை யாராய்ந்த 

உகப் 
பையரை எபவ ரொருவரிருந்தனர் . அவா இல்லா 
லொலொழுகி மகப்பேறடையாது மனமாழ்கி , தன்ப 
யானையமமாள துடன் பிறந்த வள்ளிய மாளையு மண லுஞ் 
சிலவருடம் மா க திகது , இருவரிலொருவர்பாலும் புத்திரோற்பவங் 
ைகூடாது கவலைக்கடலுளாழ்ந்து , தமது சீடர்கட்குக் கல்வி பயிற் 
அவதிலேயே மனகை செலுத்தி ஒருவாறு துணிவுகொண்டனா. 


இவரிங் கனமிருகக இவா மனைவியரிருவருந் தணிகையம் 
பதி நகருகிலுள்ள தாச ருணி யொன் றினினறு நீர் முகந்துவரச் 
செல்கையில், அவாகன கட்புலனுக்குத தோற்றிய வேங்கடமலை 
யை நோக்கித தணிகாசலபதியை வெறுத்தோர்போல, இச்செங் 
கல்வராயறுக்கு நம்மீது கருணையில்லைபோலும். இனி வேங்கடத் 
திளைவயினனும் நமக்கு நன்மக்களை யருளானா வெனச் சம்பாஷித 
து சென்று , நமமிடத்துக் 

பின் , திருமாலின் பெயரை 
யகற்களித்துமெனத் தீர்மானித்துக்கொண்டு வீட்டையடைந்தனர் . 
சினனாட்சென்றபின்னர் அவ்விரு சகோதரிகளுங் கருப்பவதிகளாய் 
முறையே ஒவ்வொரு ஆண மக்களைப் பெற்றனர். அவர்கள் ஒருவர்க் 
கொருவா ஒரு நாளின் விததியாசத்தாலேயே மூததோ ரினையோ 
செனப்பட்டனா. அவ்விரு சிரூர்க்கும் - 9 த தமது மரபின்படி 
விசாகன் சரவணன என நாமகரணஞ் செய்ய யத்தனிககையில் , 
அவர் மனைவியா திருப்பதிமலையைக்கண்டு தங்களுட்டீர்மானித்த 
வகையைவெளி L 

ஐயரவாகட்கிணங்கித் தாம் விரும்பிய நாமங்க 
ளுடன் பெருமாளை ன்பதைப் புணர்த்தினர் . அதனால் விசாகப்பெரு 
மாளையா சரவணப்பெருமாளையரென வழைக்கப்பட்டனர். 


பதிப்புரை. 


இச்சகோதரர்களிருவரும் மிக்க வொற்றுமையுடையராய் 
தமது தந்தையாரிடம் பல நூல்களைக் கற்று , பின்னர்ச் சென்னை 
நகரை யடைந்து சஞ்சீவிராயன்பேட்டையில் வாழ்ந்திருந்த இலக் 
ணக்கடலாகிய இராமாநுஜகவிராயரிடம் நன்னூன் முதலிய பன் 
னூல்களும் பயின்று கற்றோர் மதிக்கத்தக்க வித்துவசிகாமணி 
ளாயினர் . இந்நூலாசிரியராகிய சரவணப்பெருமாளையர் சுமார் முப் 
பதிவருடங்கட்கு முன்னும் , அவர் தமயனாராகிய விசாகப்பெருமா 
ளையர் சுமார் பதினைந்து வருடங்கட்கு முன்னுங் காலகதியடைந் 


தனர். 


இவர்களில் விசாகப்பெருமாளையர் காலத்து அவர் பெயரால் 
வெளியாயுள்ள ஐந்திலக்கணம் - இலக்கணவினாவிடை யென்பவற் 
றுள் , அவரால் எழுத்துஞ் சொல்லும் , அவரிளவனாகிய சரவணப் 
பெருமாளையரால் யாப்பும் அணியுஞ் செய்யப்பட்டன . இந்நூலே 
யன்றி , நைடதம் திருக்குறள் நாலடியார் நன்னூல் முதலிய பல 
நூல்கட்குச் சரவணப்டெமாளையர் உரைசெய்துள்ளார் . இவர் 
களைப்பற்றி யாம் கர்ணபரம்பரையிலுணர்ந்த பிற விஷயங்களையும் 
இனியச்சிடப்படும் ஐந்திலக்கணத் தொடக்கத்திற் பரக்கக்காட் 
இதும். 


இக்காலத்துத் தமிழ்பயிலு மாணவர்கட்கும் , யூநிவர்சிடி பரீ 
க்ஷைக்குப் புகும் வித்தியார்த்திகளுக்கும் பெரிதும் பயன்படலாகு 
மென்னுங் கருத்தாலும் , எமது மாணவருட் சிலரது விருப்பாலும் 
இதனை யச்சிடலாயினேம் . கல்வி பயிலலாகிய புலத்தில் எம்மைப் 
போல முயன்றுவரும் பண்டித சகோதரர்களும் , தமிழின் சுவையை 
யறிய வவாவுங் கல்வி மக்களும் இந்நூலை யாதரிப்பார்களாக 


நனை 


1 - இரத்தினவேலு முதலியார் . 


கடவுள் துணை . 


அணியிலக்கணம் . 


அணி யென்பது செய்யுட்கழகு செய்துநிற்பதாம் .. 

அவ்வணி பொருளணி சொல்லணியென விருவகைப் 
படும் . இவ்விரண்டிலும் பொருளணியேசிறப்புடைத்தாம் . 

அப்பொருளணி உவமையணிமுதல் ஏதுவணி இறுதி 
யாக தூறாம் . அவற்றிற்கு முறையே பெயரும் விதியும் 
உதாரணமும் வருமாறு : 

உவமையணி . 
இது இரண்டுபொருள்களுக்கு ஒப்புமையைவிளங்கச் 
சொல்லுதலாம் . இதனை வ . நாலார் உபமாலங்காரமென்பர் . 
அது விரியுவமையும் தொகையுவமையுமென விருவகைப் 
படும் . அவற்றுள் , 

விரியுவமை 
உ.பமானமும் உபமேயமும் பொதுத்தன்மையும் 
உவமையுருபும் ஆகியநான்கும் விரித்துவருவதாம் . 
உ - ம் . “ பால்போலு மின்சொற் பவளம் போற் செந்துவர்வாய்ச் 

சேல்போற் பிறழுந் திருநெடுங்கண் மேலாம் 
புயல்போற் கொடைக்கைப் புனனாடன் கொல்லி 
யயல்போலும் வாழ்வதவர் . " 

இதில் , பால்போலுமின் சொல் என்புழி , பால் - 
உபமானம் , சொல் - உபமேயம் . இனிமை - பொதுத்தன்மை . 
போலும் உவமையுருபு . 

தொகையுவமை 
உபமேய மொழிந்த மூன்றனுள் ஒன்றும் பலவுக் 
தொகுதலாலாகிய வேழுமாம் . அவை உருபுத்தொகை , 


உ 


அணியிலக்கணம் . 


பொதுத்தன்மைத்தொகை , பொதுத் தன்மை யுருபு 
தொகை , 

உவமானத்தொகை , உருபுவமானத்தொகை , 
பொதுத்தன்மையுவமானத்தொகை , பொதுத்தன்மையுரு 
புவமானத்தொகை எனப் பெயர்பெறுமென்றறிக . 
உ - ம் . புயற்கருங்குழலாள் . 

காந்தட்போதினை நிகர்க்குங்கையாள் . 
கயற்கணாள் முகத்திற்கொப்பாங்காந்தி கொள்பொரு 
வாய்நயச்சிவப்புளதொன் றில்லை . ( ளுண்டோ . 
நாசிபோல்வது மற்ற கும் . 
குயிற்கிளவியினாள் , 
பாவைகுணத்தையார்குறிக்கவல்லார் . 

இதில் அவ்வேழு முறையேகாண்க . காந்தி கொள் 
பொருளுண்டோ வென்புழி , பொருளுலகத்தி அளதாகவு 
மில்லையெனலால் உபமானத்தொகையாயிற்று . குயிற்கிள 
வியினாள் என்புழி , குயிலினதிசைபோலு மதுரமாகியகிளவி 
யினாள் எனவிரித்துரைக்க வேண்டுதலால் குயிலின திசை 
உபமான மாம் . 

வட நூலார் பொதுத்தன்மையைச் சாதாரண 
தருமமென்றும் , உவமை 

மையுருபை உபமாவாசகமென்றும் 
ஒப்புமையைச் சாமியமென்றும் சாதுர்சியமென்றுங் 


கூறுவர் . 


வென்பவும் 


" போலப் புரைய வொப்ப 

வுறழ - மாநக் கடுப்ப 
நேர நிகர - வியைய வேய்ப்ப வன்ன வின்ன - 
பிறவு முவ மத் துருபே . ” என்பது சூத்திரம் . 

உ . இயைபின்மையணி . 
இது ஒருவாக்கியத்துள் ஒருபொருளையே யுபமான 
மாகவு முப்மேயமாகவுஞ் சொல்லுதலாம் . இதனைவட 
நூலார் அருந்வயாலங்காரமென்பர் . தண்டியாசிரியர் பொது 
நீங்குவமையென்பர் . 
உ - ம் . “ தேனே யனையமொழிச் சேயிழையாள் செவ்வியினாற் 

நானே யுவமை தனக்கு . 


அணியிலக்கணம் . 
இதில் ,இப்பொருளுக்கொப் பிரண்டாவ தொன் 
மில்லை யென்பது கருத்து . 

நா . புகழ்பொருளுவமையணி . 
இது இரண்டுவாக்கியங்களுள் முன்னதி லுபமானமா 
கச் சொல்லப்பட்டதைப் பின்னதிலுபமேயமாக்கியும் , உப 
மேயமாகச் சொல்லப்பட்டதையுபமானமாக்கியுஞ் சொல் 
லுதல் . இதனை வடநூலார் உபமேயோபமாலங்காரமென்பர் . 
தண்டியாசிரியர் இதரவிதரமென்பர் . 
த - ம் . நின்புடை யறநிகர்த் தோங்கு நீள்பொரு 

ளின் புடைப் பொருணிகர்த் தோங்கு மெய்தறக் 
தன்புடைக் கடலுடைத் தரணி யோர்க்கெலா 
மன்புடை முறைசிறந் தளிக்கு மண்ணலே ” எனவரும். 

அன்றியும் , 
களிக்குங் கயல்போலு நின்கணின் கண்போற் 
களிக்குங் கயலுங் கனிவாய்த் - தளிர்க்கொடியே 
தாமரை போன்மலரு நீன்முக நின்முகம் போற் 
றா மரையுஞ் செவ்வி தரும் . 

எனத்தொன்று தொட்டுவரும் உபமானோம் 
மேயங்களை யவ்வாறு சொல்வதுமது . இதன்கருத்து 
மூன்றாவதொப்ப தொன்றின் றென்பதாம் . 
உபமேயம் 

வர்ணியமென்றும் புகழ்பொரு 
ளென்றும் புனைவுளியென்றும் , உபமானம் அவர்ணிய 
மென்றும் அல்பொருளென்றும் புனைவிலி யென்றுஞ் 
சொல்லப்படும் . 

எதிர்நிலையணி . 
இது உபமானத்திற்குக் குறைவுதோன்றச்சொல்லு 
தலாம் . இது உவமையணிக்கு எதிரியதாய் நிற்றலி னப் 
பெயர்த்து . இதனை வடநூலார் பிரதீபாலங்காரமென்பர் .. 
அது ஐந்துவகைப்படும் . அவற்றுள் , 

க -வது . உலகத்தி லுபமானமாய்ப் பிரசித்தமாக 
வழங்குகின்ற பொருளை யுபமேயமாக்கிச்சொல்லுதல் . 


அணியிலக்கணம் . 


R- ம் , " அதிர்கடல்சூழ் வையத் தணங்குமுகம் போல 

மதியுஞ் செயுமே மகிழ் . ” 

உ - வது . அவர்ணியத்தை யுபமேயமாகக்காடடி 
வர்ணியத்தை யிகழ்தல் . 
உ - ம் . “ பொன்செருக்கை மாற்றுமெழிற் பூவை திருமுகமே 

யுன்செருக்குப் போது மொழிகவினிக் - கொன்செருக்கு 
மிக்கமக ரக்கடற்பூ மிக்கண் மகிழ்செயலா 
லொக்கு மதியு முனை . 

கூ - வது . வர்ணியத்தை யுபமேயமாகக்காட்டி 
அவர்ணியத்தை யிகழ்தல். 
உ - ம் . " ஆற்ற லுறுகொலையி லாரெனக்கொப் பென்றந்தோ 

கூற்றுவ நீ வீண்செருக்குக் கொள்கின்றாய் - ராற்றுவல்கேன் 
வெண்டிரை சூழ் ஞால மிசையுனக்கொப்பாகவே 
யொண்டொடி தன் னீன் விழியு முண்கி . 

வர்ணியத்தோடு அவர்ணியத்திற்கு 
ஒப்புமையின்றெனச் சொல்லுதல் . 
உ- ம் . இறைவி மதுரமொழிக் கின்னமுதொப் பாமென் 

மறைவ தபவாத மாம் . 

ரு - வது , உபமானத்தை வீணென்று சொல்லுதல் , 
உ - ம் , “ செங்கயற்க ணாயுன் றிருமுகத்தைப் பார்ப்பவர்க்குப் 

பங்கயத்தா லுண்டோ பயன் . 


ச - வது . 


உருவகவணி . 


லாவது 


து உபமேயத்தி லுபமானத்தை யொற்றுமையனா 

அதன் செய்கையினாலாவது ஆரோபித்தலாம் . 
இதனை வடநூலார் ரூபகாலங்காரமென்பர். ஆசோபமாவது 
உபமானவுப்பமேயங்களி னபேதவுணர்ச்சி . அது ஒற்றுமை 
யுருவகம் , அதன் செய்கையுருவகம் என விருவகைப்படும். 
இவற்றை வட நூலார் அபேதரூபகமென்றும்,தாத்ரூப்பிய 
ரூபகமென்றுங் கூறுவர் . அவ்விரண்டும் மிகை , குறை , அவை 
யின்மை என்பவைகளான் மும்மூன்றாம் . அவற்றுள் , 


அணியிலக்கணம். 


க-வது . மிகையொற்றுமை யுருவகம் . 
உ - ம் . உயர்புகழ்நங் கோனா முருவுடைய மார 

னயவழகை நாடுமென் கண் . 
இதில் , மாரனுக்கு உருவமிகையாகச் சொல்லப் 


பட்டது . 


உ - வது . குறையொற்றுமை யுருவகம் . 
உ - ம் . " எல்லாரு மேத்து புக ழேந்தலிவ னெற்றிவிழி 

யில்லாத சங்கரனே யாம் . 

இதில் , சங்கரற்கு நெற்றிக்கண் குறைவாகச் 
சொல்லப்பட்டது . 

கூ - வது . அவையிலொற்றுமை யுருவகம் . 
உ - ம் . " பவக்கடல் கடந்து முத்தியங் கரையிற் 

படர்பவர் திகைப்பற நோக்கித் 
தவக்கல னடத்த வளர்ந்தெழுஞ் சோண 

சைலனே கயிலைநா யகனே . 

இதில் , கடன் முதலியவை மிகைகுறைவின்றிச் 
சமனாகச் சொல்லப்பட்டன . 

ச - வது , மிகையதன் செய்கை யுருவகம் . 
உ - ம் . மங்கை வதன மதியங் களங்கமுடைத் 

திங்களை மிக் கெள்ளல் செயும் . 

இதில் , முக மதிக்குக் களங்கமில்லாமை யதிக 
மாகச் சொல்லப்பட்டது . ஈண்டு முகமதி யென்பதற்குச் 
சந்திரனது செய்கையையுடைய முகமெனப் பொருள் 
கொள்க . 

ரு - வது . குறையதன் செய்கை யுருவகம் . 
உ - ம் . " பொருதிரைசேர் தண்பாற் புணரிபிற வாவே 

றொரு திருவிம் மாதென் றுணர் . ” 

இதில் , இத்திருவுக்குப் பாற்கடலிற் பிறத்தல் 
றைவாகச் சொல்லப்பட்டது . 

சா - வது . அவையிலதன் செய்கை யுருவகம் . 
உ - ம் . இம்மான் முகமதியே யின்பு செய்மதனா 

லம்மா மதிப்பயனென் னாம் . " 


அணியிலக்கணம் . 


இதில் , முகமதிக்குமிகையுங் குறையுஞ்சொ! 
லாமற் சமஞ்செய்ததுகாண்க . 

கா . திரிபணி . 
இது உபமானப்பொருளானது அப்பொழுது நிகழ் 
கின்ற செய்கையிற் பயன்படுதற்பொருட் டுபமேயத்தி 
னுருவத்தைக்கொண்டு பரிணமித்தலாம் . இதனை வட 
நூலார் பரிணாமாலங்காரமென்பர் . 
உ - ம் . செய்ய வடிக்கமலத் தாலத் திருந்திழையாள் 

பைய நடந்து பசும்பொழிலுற் - றுய்ய 
வலர்கட் குவளையினா னோக்கியகத் தன்பிற் 
சிலசொற் றனளே தெரிந்து , ” 

இதில் , கமலமுங் குவளையு மாகிய வுபமானப் 
பொருள்கள் நடத்தலு நோக்கலுமாகிய செய்கையி லுப 
யோகித்தற் குபமேயரூபத்தைக் கொண்டு திரிந்தன. அடி 
யுருக்கொண்டு திரிந்த கமலமெனவும் , கண்ணுருக்கொண்டு 
திரிந்த குவளையெனவும் விரித்துரைத்துக்கொள்க. 

எ . பலபடப்புனைவணி , 
இதனை , வடநூலார் உல்லேகாலங்காரமென்பர் . அது 
இருவகைப்படும் . அவற்றுள் , 

க - வது . ஒரு பொருளிற் பலரும் பல தருமங்களி 
லே பலபொருள்களை யாரோபித்தல் . 
உ - ம் . " ஆரணங் காணென்ப ரந்தணர் யோகிய ராகமத்தின் 

காரணங் காணென்பர் காமுக ரானவர் காமநன்னூ 
லேரணங் காணென்ப ரெண்ணெழுத் தென்ப ரிசைப்புலவோர் 
சீரணங்காயசிற்றம்பலக்கோவையைச்செப்பிடினே எனவரும் . 

உ - வது . ஒருவரே யொருபொருளில் விஷய 
பேதங்களாற் பலபொருள்களை யாரோபித்தல் . 
2 - ம் . செல்வ மதிற்றன தன் செப்புகொடை யிற்கன்னன் 

கல்வி தனிற் சேடனிவன் காண் . " எனவரும் . 


அணியிலக்கணம் . 


தருமன் றண்ணளி யாற்றன தீகையால் 
வருணன் கூற்றுயிர் மாற்றலின் வாமனே 
யருமை யாலழ கிற்கணை யைந் துடைத் 
திரும கன்றிரு மாநில மன்னனே . " இதுவுமது . 

வு . நினைப்பணி . 
இது ஒரு பொருளைக் கண்டு ஒப்புமையினாலே மற் 
றொரு பொருளை நினைத்தலாம் . இதன் வடநூலார் ஸ்மிருதி 
மதாலங்காரமென்பர் . 
உ - ம் . காதலுறு கஞ்சமலர் கண்ட வென்து மனங் 
கோதைமுகந் தன்னை நினைக் கும் . 

மயக்கவணி . 
இது ஒப்புமையினாலே யொருபொருளை மற்றொரு 
பொருளாக வறிதலாம் . இதனை வடநூலார் பிராந்திமதாலங் 
காரமென்பர் . பிராந்தியாவது அதுவாகாததை யதுவென 
வறிதல் , 
உ - ம் . " மழைக்கண் மங்கையர் பயிறர மரகத மணியி 

னிழைத்த செய்குன்றின் பைங்கதிர் பொன்னிலத் தெய்தக் 
குழைத்த பைந் தரு நீழலிற் குலவு மா னினங்க 
டழைத்த புல்லென விரைவொடு தனித்தனி கறிக்கும் . 
இதில் , மரகதமணிக்க திரைப் புல்லென வயிந்தது . 

ய . 
இது ஒப்புமையினாலே யொருபொருளைக்கண்டிதுவோ 
வதுவோவெனச் சந்தேகித்தலாம் . இதனை வடநூலார் 
சந்தேகாலங்காரமென்பர். 
உ - ம். 

தாதளவி வண்டு தடுமாறுந் தாமரைகொன் 
மாதர் விழியுலவும் வாண்முகங்கொல் - யாதென் 
றிருபாற் கவர்வுற் றிடைபூச லாடி 
யொருபாற் படாதென் னுளம்,” எனவரும் . 

யக . ஒழிப்பணி . 
இது ஒருதருமத்தை யாரோபித்தற் பொருட்டொரு 
தருமத்தை மறுத்தலாம். இதனை வடநூலார் அபநுதியலங் 
காரமென்பர் . 


ய வணி. 


क 


அணியிலக்கணம் . 
அது அறுவகைப்படும் . அவற்றுள் , 

க - வது , வெற்றெழிப்பு . 

இது உபமான தருமத்தை யாரோ பித்தற்கு 
உபமேய தருமத்தை யொழித்தலாம் . 
உ - ம் . "மதியன் றிது புகலின் வானதியிற் றோன்றும் 
புதியதொரு வெண்கமலப் பூ . ” 

2 - வது . காரணவொழிப்பு. 

இது மேற்சொல்லப்பட்ட வொழிப்பே கார 
ணத்தோடு கூடிவருதலாம் . 
உ - ம் . பொங்கு வெம்மை பொழிதலி னாலிது 

திங்க ளன்று தினகரன் நானன்று 
கங்கு லாதலி னாற்கட னின்றெழீஇத் 
தங்கு றும்வட வைத்தழ லாகுமே. " 
கூ- வது . 

வேறுபாட்டொழிப்பு. 
இது வர்ணியத்தி லாரோபித்தற்பொருட்டு மற் 
றொருபொருளின் றருமத்தை யொழித்தல் . 
உ - ம் , “ தெரியு மிது திங்க என்று செழும்பூ 

ணரிவைமுக மேதிங்களாம் . 

இதில் , திங்களின்றரும் மதனிடத்தொழிக்கப் 
பட்டு வர்ணியமாகிய முகத்திலாரோபிக்கப்பட்டது . 

சு - வது , மயக்கவொழிப்பு . 

இது ஒரு பொருளை மற்றொரு பொருளென்று 
கொள்ளும் பிராந்தியை யுண்மைகூறி யொழித்தல் . 
உ -ம் . " மனக்கினிய தோழி மடந்தைமுக நோக்கி 

யுனக்குடலி னொன்றியெழு வெப்பந்- தனக்குச் 
சுரநோயோ காரண நீ சொல்லெனவ தான்று 
பொருமார னென்றனளப் பொன் . 

இதில் , மன்மதனிடத்துண்டாகிய சுரப்பிராந்தி 
மாரனென்று கூறியொழிக்கப்பட்டது . 


அணியிலக்கணம் . 


ரு - வது . வல்லோரொழிப்பு. 
இது பிற ரையமுற்று வினாவிய தஞ்சொல்லி 
னுண்மைப் பொருளை வல்லோர் அச்சொல்லுக்கு மற் 
றொரு தாற்பரியத்தைக் கற்பித்து மறுத்தல் . 
உ - ம் . " இலங்கயிற்க ணாளிகுளைக் கென்காலைப் பற்றிப் 

புலம்பியதுண் டென்று புகல - விலங்கியய 
னின்றுவரு மற்றொருத்தி நின்கணவ னோவென்ன 
வன்றுசிலம் பென்றா ளவள் . 

சா- வது . வஞ்சகவொழிப்பு . 

இது வஞ்சனை சுபடம் பெயர் முதலிய சொற் 
களால் வர்ணியத்தினது தருமத்தைமறுத்தல் . 
உ - ம் . " இம்மடந்தை கட்கடைநோக் கென்னும் பெயரினைக்கொண் 
டம்மதவேள் வாளி யடும் . 

யஉ . தற்குறிப்பணி . 
இது ஒருபொருளை மற்றொரு பொருளினது தரும் 
சம்பந்தத்தினாலே யிஃதஃதன்றென்று தெரிந்திருந்து 
மாப்பொருளாக அத்தியவசயித்தலாம் . இதனை வட தூலார் 
உத்ப்ரேக்ஷாலங்காரமென்பர் . அத்தியவசாயமாவது- ஒரு 
பொருளில் , மற்றொருபொருளினபேதத்தை பையத்துட 
னறிதல் , அத்தியவசாயம் - சம்பாவனை- தற்குறிப்பு-உத்ப் 
ரேக்ஷை என்பனவொருபொருட்சொற்கள். ஒருபொரு 
ளெனப்பட்டதை விலையமெனவும் புலமெனவும், மற்றொரு 
பொருளெனப்பட்டதை விவயியெனவும் புலங்கொளி 
யெனவுஞ்சொல்லுவர் . போல- நினைக்கின்றேன் நிச்சயம் 
உண்மை - துணரிவு முதலிய சொற்க ளிதற்குருகளாய் 
விரிந்தேனுந் தொக்கேனும் வரும் . அது பொருட்டற் 
குறிப்பு ஏதுத்தற்குறிப்பு பயன்றற்குறிப்பு என மூவகைப் 
படும் . இவற்றை முறையே வடநூலார் வஸ்தூ த்ப்ரேக்ஷை 
எதூத்ப்ரேக்ஷை பலோத்ப்ரேக்ஷை என்பர் . இவற்றுள் 
விஷயம் விரிந்துநிற்றலுந் தொக்குவருதலுமாகிய விரண் 
டாலும் பொருட்டற் குறிப்பிரண்டாம் . ஒழிந்தவிரண்டும் 


கா 


அணியிலக்கணம் . 


விஷயமுளதாதலுமிலதாதலுமாகிய விரண்டாலுமிவ்விரண் 
டாம் . அவை முறையே கூறுதும் : 

க -வது . விரிபுலப்பொருட்டற்குறிப்பு . 
உ - ம் . " நேமிப் பெடைத்திரளி னெஞ்சங் களிற்றோன்றுங் 

காமத் தழலிற் கதித்தோங்கு- தூமத்தின் 
கூட்ட மெனவே குறிக்கின்றேன் மேதினிமே 
னாட்ட மறையிருளை நான் . 

இதில் , இரவின்கணெங்கும் வியாபித்தவிருளில் 
கருமை கண்மறைத்தன் முதலிய தருமசம்பந்தத்தினா லப் 
போது தத்தஞ் சேவலைப் பிரிவுற்றுப் பலவிடங்களிலு 
மிருக்கின்ற சக்கிரவாகப்பேடைகளினுள்ளத் தெரிந்தெழு 
தற்கு மூளுகின்ற காமத்தீயிற்றோன்றும் புகைக்கூட்ட 
மாகிய பொருளி னபேதமத்தி யவசயிக்கப்பட்டது , இரு 
ளாகிய விஷயம் விரிந்து நின்றது . புகைக்கூட்டம் விவுயி . 
இவண்முகத்தைச் சந்திரனென்று நினைக்கின்றேன் என் 
பது மது . 

உ - வது . தொகுபுலப்பொருட்டற்குறிப்பு . 
உ - ம் . " காரிரு ளங்கங் களைப்பூ சுதல்போலும் 

பேருலகந் தன்னிற் பெரிது . எனவும் , 
மைம்மா ரியைவானம் பெய்வதுமானத்தோன்று 
மிம்மா நிலத்தி னிருள் . ” எனவும் , 

சொல்லப்பட்ட விவ்விரண்டிலும் இருளது வியா 
பித்தலில் விண்முதன் மண்காறுமெல்லாவற்றையுங் கரியன 
வாக்குதலாகிய தரும சம்பந்தத்தினாலே இருளை வினை 
முதலாகவுடைய பூசு தலினது அபேதமும் , ஆகாயத்தைக் 
கருத்தாவாகவுடைய மைம் மழைபெய்தலினது அபேத 
மும் அத்தியவசயிக்கப்பட்டன . இவ்விரண்டிலு மிருளினது 
வியாபித்தலாகிய விஷயந்தொக்குவந்தது . பூசுதலும் 
பெய்தலும் விஷயிகள் . 

நவ - து . உளபுலவேதுத்தம்குறிப்பு . 
உ - ம் . " ஏந்திழைநின் றாளவனி யின்மேன் மிதித்தலினாற் 

சேந்தனவென் றுள்ளுமென் னெஞ்சு. 


கக 


அணியிலக்கணம் . 
இதில் , பாதங்களின தியற்கைச் சிவப்பிற்கேது 
வாகாத பூமியின் மிதித்தலில் எதுத்தன்மை அத்தியவச 
யிக்கப்பட்டது . மிதித்தலாகிய விஷயமுளதாகுகையாலுள 
புலமாம் . ஏதுத்தன்மை விஷயி . 

ச - வது . இல்புலவேதுத்தற்குறிப்பு . 
உ - ம் . முகவொளியைப் பாவாய் பெறற்குமுண்ட கத்தோ 

டிகலுமதி யைய மிலை . 

இதில் , இயல்பினுண்டாகிய தாமரை மதிகளின் 
பகைக்கேதுவாகாத பாவை முகத்தொளி விருப்பத்தி 
லேதுத்தன்மையத்தியவசயிக்கப்பட்டது . அவ்விருப்ப 
மதிக்கின்மையா லில் புலம் . விருப்பம் விஷயம் . ஏதுத் 
தன்மை விஷயி . 

-வது . உடலப்பயன்றற்குறிப்பு . 
உ - ம் , " குயிற்றிரளை போட்டுமொழிக் கோமளமின் னேநின் 

வயிற்றுமடிப் பாகியால் வண்பொற் -- கயிற்றினான் 
மொட்டுண்டபட பார முலையைச் சுமந்திடற்குக் 
கட்டுண்ட தோநின்னிடை . 

இதில் , இடையானது கொங்கைகளைத் தன்னி 
யல்பிற் சுமத்தலான் மடிப்பாகிய பொற்கயிற்றின் கட்டுக் 
குப் பலனாகாதிருக்க வச்சுமத்தலிற் பலத்தன்மையத்திய 
வசயிக்கப்பட்டது . சுமத்தலாகிய விஷயமுளதாகுகையால் 
உளபுலம் . பலத்தன்மை விஷயி . 

சு - வது . இல்புலப்பயன்றற்குறிப்பு . 
உ - ம் . ஒண்டொடிகே ளுன்பதசாயுச்சியத்தை யுற்றிடற்கே 

முண்டகமென் போது முதுநிலத்திற் --றண்டுறை நீர் 
நின்றொரு தாளி னெடிது தவம்புரியு 
மென்றறைதற் கைய மிலை . 

இதில் , கமலத்தினது நீரிலுறைதலாகிய தவஞ் 
செய்தற்கு ப்பலனாகாத பதசாயுச்சிய மடைதலிற் பலத் 
தன்மை யத்தியவ சயிக்கப்பட்டது . பதசாயுச்சியமடைத 
லாகிய விஷயங் கமலத்திற்கு மெய்ம்மையாக வின்மையா 
லில்புலமாம் . பலத்தன்மை விஷயி . 


கஉ 


அணியிலக்கணம் . 


யங . உயர்வுநவிற்சியணி . 
இது ஒருபொருளானது தன்சொல்லாற் சொல்லப் 
படா மற்கேட்போரை மகிழ்விப்பதும் இஃதஃதன்றென்று 
தெரிந்துந் தன்னிச்சையாலாமென்று கொள்ளப்படுவது 
மாகிய வாரோப நிச்சயத்திற்கு விஷயமாகுதலாம் . இதனை 
வடநூலார் அதிசயோக்தியலங்காரமென்பர் . அது எழுவகைப் 
படும் . அவற்றுள், 

க - வது . உருவகவுயர்வு நவிற்சி . 

இது உபமேயத்தை யதன் சொல்லாற் சொல் 
லாமலுபமானச் சொல்லினா லி லக்கணையாகச்சொல்லுதல் . 
உ - ம் . " புயலே சுமந்து பிறையே யணிந்து பொருவிலுடன் 
கயலே மணந்த கமல மலர்ந்தொரு கற்பகத்தி 

( செந்நெல் 
னயலே பசும்பொற் கொடிநின்ற தால் வெள்ளை யன்னஞ் 
வயலே தடம் பொய்கை சூழ்தஞ்சை வாணன் மலையத்திலே . ” 

இதில் , புயன் முதலிய வுபமானச்சொற்களாற் 
கூடந் தன் முதலிய வுபமேயங்க ளிலக்கணையாகச் சொல்லப் 
பட்டன . 

2 - வது , ஒழிப்புயர்வுநவிற்சி . 

இது முன் சொன்னவுயர்வு நவிற்சியொழிப்போடு 
கூடிவருதல் . 
உ - ம் . பைந்தொடிநின் சொல்லி லமுதுள தாற் பாமரர்க 

ளிந்து விடத் துண்டென்பரே. 

இதில் , அமிர்தமென்னப்பட்டவுபமானத்தினாத் 
சொல்லிலிருக்கின்ற மாதுரியமாகியவுபமேயஞ் சொல்லப் 
பட்டுச் சந்திரனிடத் தில்லையென்பதாலொழிப்பை யுட் 
கொண்டிருக்கின்றது . 

கூ - வது . பிரிநிலையுயர்வு நவிற்சி . 

இது உலகத்திற் பிரசித்தமாகிய தீரம் உருவம் 
செல்வம் முதலியவைகட்கின மாகிய தீராதிகளைப் பிரித்துச் 
சொல்லுதல் . 


அணியிலக்கணம். 


கங 


உ - ம் . பாந்தண் முடியிற் பரிக்குங் குவலயத்தில் 

வேந்தனது தீரமொன்றும் வேலு . " எனவும் , 
போதார் மலர்க்கூந்தற் பூவை யிவள்படைப்புச் 
சாதா ரணமான தன்று . ” எனவும் , 

வரு மிவைகளில் தீரத்திலும் படைப்பிலு மிருக் 
கின்ற வ பேதத்திற் பேத மாரோபிக்கப்பட்டது . 

ச - வது , தொடர்புயர்வுநவிற்சி . 

இது சம்பந்தமில்லாதிருப்பச் சம்பந்தத்தைக் 
கற்பித்தல் . 
உ - ம் . " அகழு மிஞ்சியு மண்டத்தி னடிமுடி காறும் 

புகுது மென்று தம் மாற்றலான் முரணுபு புகுங்கா 
லிகலும் வெஞ்சினச் சேடனோ டிராகுவென் றுரைக்கு 
நிகரில் பாம்புக ணெறியிடைக் காண்டலு நின்ற . 

இதில் , சம்பந்தமில்லாமையிற் சம்பந்தமாரோ 
பிக்கப்பட்டது . அன்றியுஞ் சம்பந்தமிருக்கச் சம்பந்த 
மில்லாமையைக் கற்பித்தலுமது . 
உ - ம் , அப்பகத்தின் மன்னவனே நீயருள்செ யாநிற்பக் 

கற்பகத்தை யாம்விரும்போங் காண் . ” 

இதில் , கற்பகத்தை விரும்புதலின் சம்பந்த 
மிருக்க வதிலதன தில்லாமை யாரோபிக்கப்பட்டது .. 

டூ - வது . முறையிலுயர்வு நவிற்சி . 

காரணமுங் காரியமு மொருகாலத்தி 
னிகழ்வனவாகச் சொல்லுதல் . 
உ - ம் . மன்னநின் கணையு மொன்னலர் கூட்டமு 

மேக்கா லத்தினா ணிகந்தோ டினவெனி 
லுன்புகழ்த் திறத்தினை யுணர்ந்து 
மன்பதை யுல குள் யார் பாடவல் லாரே . 

இதில் , அம்பினது தாக்குகையாகிய காரணத் 
திற்கும் அரசர்களினோட்டமாகிய காரியத்திற்கும் முன் 
பின்றோன் றுகைத் தன்மையில் , ஒருகாலத்திலுண்டாகுகை 
கற்பிக்கப்பட்டது . 


அணியிலக்கணம் . 


விரிந்த மதி நிலவின் மேம்பாடும் வேட்கை 
புரிந்த சிலைமதவேள் போரும்-- பிரிந்தோர் 
நிறைதளர்வு மொக்க நிகழ்ந்தனவா லாவிப் 
பொறைதளரும் புன்மாலைப் போழ்து .” இதுவுமது . 

சு - வது , விரைவுயர்வுநவிற்சி . 

இது காரணவுணர்ச்சி மாத்திரத்திலே காரிய 
முண்டாதல் .. 
உ - ம் . " அருளாக்கு நல்லறமுண் டாக்குமின்புண் டாக்குந் 

தெருளாக்கு மென்றுளங்கொள் செம்மல் - பொருளாக்கற் 
கேழையான் செல்வ னெனப்புகலா நிற்பவிர 
லாழிவளை யாயிற் றவட்கு . 

இதில் , பிரிவுணர்ச்சியினாலே தானே நாயகியின் 
வாட்டமாகிய காரிய மோதிரம் வளையாயிற் றென்பதி 
னால் விளங்கிற்று . காரியம் பிறத்தல் விஷயம் . 

எ - வது . மிகையுயர்வுநவிற்சி . 

இது காரியத்தைமுன்னுங் காரணத்தைப்பின்னு 
நிகழ்வனவாகச் சொல்லுதல் . 
உ - ம் . “ வணங்கியிறை யின்சொல் வழங்குமுனம் பேதைக் 

குணங்கூட னீங்கிற் றுளத்து . 

இதில் , காரணகாரியங்களின் முன் பின் னிகழ்த் 
லாகிய முறையில் , முறைபிறழ் வாரோபிக்கப்பட்டது . 
இறுதிக்கண்ணின்ற மூன்றலங்காரங்களுங் காரியவிரை 
வைச் சொல்வனவாம் . 

யச . ஒப்புமைக்கூட்டம் . 
இது வர்ணியங்களாகிய பல பொருள்களையாயினும் 
அவர்ணியங்களாகிய பல பொருள்களையாயினும் பொது 
வாகிய வொருதருமத்தின் முடித்தலாம் . இதனை வடநூ 
லார் துல்லியயோகிதாலங்காரமென்பர் . 

க - வது , புனைவுளியொப்புமைக்கூட்டம் . 
உ - ம் , “ மாமதிதோன் றக்கணவர்த் தீர்ந்தமட வார்முகமுந் 

தாமரைப்பூ வுஞ்சேர்ந்தன. ” 


அணியிலக்கணம். 


இதில் , சந்திரோதயவர்ணனையிற் சேர்ந்த தாம 
ரைக்கும் பிரிவுற்றமாதர் முகங்களுக்கும் வாடுதலாகிய 
வொருத்தருமத்தின் முடிவு செய்தது காண்க . 

உ - வது . புனைவிலியொப்புமைக்கூட்டம் . 
உ - ம் . தீதில் கழைச்சாறுந் தெள்ள முத முங்கசக்குங் 

கோதையிவள் சொல்லுணர்ந்தார்க் கு . 

இதில் , வசனமா துரிய வர்ணனையில் அவர்ணி 
யங்களாகிய கழைச்சாறு முதலியவைகளுக்குக் கசப்பாகிய 
வொருகுணத்திலே முடிவு செய்தது காண்க . 

அன்றியு முறவினரிடத்தும் பகையினரிடத்துஞ்சம் 
னாக நடந்ததாகச் சொல்லுதலு மோரொப்புமைக் கூட்டம் . 
உ - ம் , வீரமிகு மன்னனிவன் விட்டார்க்கு நட்டார்க்குந் 

தாரணியி னாக்கினனந் தல் . 

இதில் , நட்டவர்க்குநந்தல் ஆக்கம். விட்டவர்க்கு 
நந்தல் கேடு , 
உ - ம் . " விரும்பி வளர்ப்போர்க்கும் வெட்டுதல் செய் வோர்க்குந் 
தரும்வேம்பு வெங்கசப்பைத் தான் . ” எனவரும் . 

இன்னும் உயர்வாகிய பொருள்களோடு கூட்டிச் 
சொல்வது மது . 
உ - ம் . " ஈகுநர்கள் கற்பகமு மின் கதிர்ச்சிந்தாமணியு 
மேகமுமன் னாரீயு மே . ” எனவரும் . 

யாரு . 

விளக்கணி . 
இது வர்ணியங்களு மவர்ணியங்களு மொருதருமத் 
தின் முடி தலாம் . இதனை வடநூலார் தீபகாலங்காரமென்பர் . 
உ - ம் . ஆதபத்தாற் சூரிய னும்பிரதா பத்தினான் 

மேதகுவேக் தும்விளங்கு மே . ” 

இதில் , சூரியனும் வேந்தனும் விளங்கு தலாகிய 
வொரு தருமத்தின் முடிந்தன . 

யகா. பின்வருவிளக்கணி . 
இது முன்வாக்கியத்தில்வந்த விளக்கச்சொல்லேனும் 
பொருளேனுஞ் சொல்லும் பொருளுமேனும் பின்வாக் 


கசு 


அணியிலக்கணம் . 


கியங்களிலும் வருதலாம் . இதனை வடநூலார் ஆவர்த்தி 
தீபகாலங்காரமென்பர் . 

க - வது . சொற்பின் வருவிளக்கு . 
உ - ம் . “ மாரனழுங் கம்பெய்யு மான்கணழுங் கம்பெய்யும் 

வீரனின்று வாரா விடின் . 

* 2 - வது . பொருட்பின் வருவிளக்கு . 
உ -ம் . அவிழ்ந்தன தோன்றி யலர்ந்தன காயா 

நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை - மகிழ்ந்திதழ் 
விண்டடன் கொன்றை விரிந்த கருவிளை 
கொண்டன செங்காந்தள் குலை , 

கூ - வது , சொற்பொரு பின்வருவிளக்கு , 
உ - ம் . மகிழ்ந்த நெடுஞ்சா தகமகிழ்ந்த தோகை 
புகழ்ந்திடுகார் வானெழுந்த போது . 

யஎ . தொடர் முழு துவமையணி . 
இது இரண்டுவாக்கியங்களிலுஞ் சாதாரண தாமத் 
தைச்சொலுதலாம் . இதனை வடநூலார் பிரதிவஸ்தூபமா 
லங்காரமென்பர் . அது இருவகைப்படும் . 

க - வது , நிகர்தொடர்முழதுவமை , 
உ - ம் . தாபத்தி னாலவிளங்கும் வெய்யோன் றராபதிரீன் 
சாபத்தினால் விளங்குந் தான் . " 

உ- வது . மாண்டொடர் முழுதுவமை . 
உ - ம் . “ கற்றோ னருமை கற்றோனே யறியும் வந்திமகப் 

பெற்றோ ளருமை யறியாள் . ” 

இதில் , கற்றோனே யறியுமென்றதற்கு , மலடி 
யறியாளென்பதாற்றோன்றும் பெற்றவளேயறிவாளென்பு 
துபமான மாம் . 

பொருட்பின் வருவிளக்கிற்கு மிதற்கும் வேற் 
றுமை -- அதில் , வர்ணியங்களாவது அவர்ணியங்களாவது 
சொல்லப்படும் . இதில் , அவ்விரண்டுஞ் சொல்லப்படும் . 

யடி . எடுத்துக்காட்டுவமையணி . 
இது பிம்பப் பிரதிபிம்ப பாவத்தைக் காட்டு தலாம் . 
பிம்பப்பிரதிபிம்ப பாவமாவது சுபாவத்திலே பின்னங்களா 


அணியிலக்கணம் . 


கஎ 


யிருந்தாலு மொன்றற்கொன் றுண்டாகிய வொப்புமை 
யினால் அபின்னங்களாகிய வுபமானோபமேயங்களுடைய 
தருமங்களை யிரண்டு வாக்கியங்களிலே தனித்தனி சொல் 
வதலாம் . இதனை வடநூலார் திர்ஷ்டாந்தாலங்காரமென்பர் . 
அது இருவகைப்படும் . அவற்றுள் , 

க - வது . நிகரெடுத்துக்காட்டுவமை . 
உ - ம். " அண்ணனீ யேகீர்த்தி மானம் புலி தானே 

வண்ணவுல கிற்காந்தி மான் . 

இதில் , கீர்த்திக்குங் காந்திக்கும் பிம்பப்பிரதி 
பிம்ப பாவஞ்சொல்லப்பட்டது . 

" அகர முதல வெழுத்தெல்லா மாதி 
பகவன் முதற்றே யுலகு . ” இதுவுமது . 

2 - வது . முரணெடுத்துக்காட்டுவமை .. 
உ - ம் . " மன்னவநின் னெஞ்சிற் சினந்தோன்ற மாநிலத்தி 

லொன்னலர்தங் கூட்ட மொழிந்ததாற் -- பன்னி 
னதனளவும் வெய்யோ னுதயவெற்பெய் தானோ 
வதனளவு மேவுமே யல் . ” 

இதில் , தோன்ற வொழிந்த தென்றதற்கு எய் 
கானோ மேவும் என்னும் பகைப்பொருளாற் றோன்று 
கின்ற அடைந்தா லிருணீங்கு மென்பதொப்பாதல்காண்க . 

யக . காட்சியணி 
இதனை வட நூலார் நிதர்சனாலங்காரமென்பர் . அது 
மூன்று வகைப்படும் . அவற்றுள் , 

க -வது . வாக்கியப் பொருட்காட்சி 

இது இரண்டு வாக்கியார்த்தங்களுக்கு ஐக்கி 
யத்தை யாரோபித்தல் . 
உ - ம் , “ முறைகெழுவள் ளற்கு முனிவின்மை திங்கட் 

கறைகளங்க மில்லாமை யாம் . 

இதில் , கோபமில்லாமையிற் களங்கமில்லாமை 
யாரோபிக்கப்பட்டது . 


கஅ 


அணியிலக்கணம். 


வரு 


2 - வது , பதப்பொருட்காட்சி . 

து உபமானோபமேயங்களு ளொன்றி லொன் 
மனது தருமத்தை யாரோபித்தல் . 
உ - ம் . " குவளை மலரழகைக் கொண்டனசி ரார்ந்து 

கவினுமிளந் தோகாய்நின் கண் . ” எனவும் , 
மருத்தகுகோ தாய்நின் வதனத் தொளியைத் 
தரித்துளதா லொண்சீர்ச் சசி . ” எனவும் , 

மிவற்றுள் முறையே உபமேயத்திலுபமான 
தருமமும் , உபமானத்திலுபமேய தருமமு மாரோபிக்கப் 
பட்டன . 

கூ - வது . பொருட்காட்சி . 
இது தன்செய்கையினா னற்பொருளையாயினுந் 
தீப்பொருளையாயினுந் தெரிவித்தல் . 
உ - ம் . ஆதவனற் செல்வந் தனக்குப் பலனடுத்தோர்க் 

கீத லெனல்விளக்கா நின்றெழீஇத் - தாதொடுதேன் 
மல்கு கமல மலர்க்கொரு தன் காந்திவள 
நல்குகின்றான் பேருலகி னன்கு . ” இது நற்பொருட்காட்சி . 
அற்பனுயர் வாமிடத்தை யண் மினுங்கீழ் வீழ்வதலா 
னிற்பதிலை யென்னு நெறிவிளக்கி- வெற்பின் 
சிகரமுறு நீர்த்திவலை தென்றலிற்றாக் குண்டு 
மிகநடுங்கிக் கீழே விழும் . ” இது தீப்பொருட்காட்சி , 
வெண்மதிதோன் றத் திமிரம் வேந்தன் பகையழித 
லுண்மையெனல் காட்டிற் றொழிந்து. ” இதுவுமது . 
வேந்தன் சந்திரனுக்கு மரசனுக்குஞ்சிலேடை. 

உய . வேற்றுமையணி . 
இது உபமானோபமேயங்களில் யாதேனு மொன்றை 
விசேடமுடைத்தாகச் சொல்லுதலாம் . இதனை வட நூலார் 
வியதிரேகாலங்காரமென்பர் . 
உ - ம் . மலிதேரான் கச்சியு மாக்கடலுந் தம்மு 

ளொலியும் பெருமையு மொக்கு - மலிதேரான் 
கச்சி படுவ கடல்படா கச்சி 
கடல்படுவ வெல்லாம் படும் . 


அணியிலக்கணம் . 


கக 


இதில் , உபமேயமாகிய கச்சிக்கு அதிகஞ்சொல் 
லப்பட்டது . 
நறைமலர்த்தார்க் கூந்தலுடை நாரி முகமு 
நிறைமதியு நேரொக்கு மேனு - முறைதெரியின் 
மாவிருளை யாக்கு மடந்தைமுகம் பூதலத்தின் 
மாலிருளைப் போக்கு மதி. 

இதில் , உபமானமாகிய மதிக்கு மாலிருள்போக்கு 
தல் அதிகமாகச் சொல்லப்பட்டது . மால் மயக்கமும் 
பெருமையும் . 

உக . உடனிகழ்ச்சியணி . 
இது கற்றோரை மகிழ்விக்கு முடனிகழ்தலைச்சொல் 
அதலாம் . இதனை வடநூலார் சகோக்தியாலங்காரமென்பர் . 
தண்டியாசிரியர் புணர்நிலையென்பர் . 
உ - ம் . “ இகந்த பகைவ ரினத்தொடுவேல் வேந்தே 

திகந்த மடைந்ததுநின் சீர் . எனவரும் . 

இதற்கு ஒடு ஓடு என்னு மூன்றாம் வேற்றுமை 
பருபுவரும் . 

உஉ . இன்மைநவிற்சியணி . 
து யாதேனுமொன் றனில்லாமையால் வர்ணியத்தை 
யுயர்வடைவதாகவேனுந் தாழ்வடைவதாகவேனுஞ்சொல் 
லுதலாம் . இதனை வடநூலார் விநோக்தியலங்காரமென்பர் .. 
உ - ம் . “ மறங்கொள் கொடியோரி லாமையினெம் மன்னா 

சிறந்துள துன் பேரவைசீர் சேர்ந்து , 

இதில் , தீயரில்லாமையாற் சபைக்குயர்வு சொல் 
லப்பட்டது . 

“ புகழ்க்குரியன் கற்றோ னெனினும் புவியி 
விகழ்க்குரியன் சாந்தமில னேல் , ” 

இதில் , சாந்தமில்லாமையாற் கற்றோனுக்குத் 
தாழ்வு சொல்லப்பட்டது . 


20 


அணியிலக்கணம் . 


உங . சுருங்கச் சொல்லலணி . 

அடைமொழி யொப்புமையாற்றலால் அல் 
பொருட்செய்தி தோன்றப் புகழ் பொருட் செய்தியைச் 
சொல்லுதலாம் . இதனை வடநூலார் சமாசொக்தியலங்கார 
மென்பர் . 
உ - ம் . " இந்தக் கன்னி மதிமுழுநோக் கெய்திச் செவ்வாய் வலியடை 

சந்தச் சிங்கந் தனையடுத்த தக்க வரவின் வலிசார்ந்து 
முந்தைக் கொடி , மீ னத்தலைவன் முனிவ ராகும் பகைவெல்லக் 
கந்தப் பகழி பலவேழக் கருப்புச் சிலையிற் றொடுத்தனனால் . 

இதில் , வர்ணிக்கப்படுகின்ற மன்மத விர்த்தார் 
தத்தில் அவர்ணியமாகிய கோசாரபலம் பார்த்துப் போர்க் 
குச் செல்லுமரசர் விர்த்தாந்தந் தோன்றிற்று . இது 
சிலேஷை விசேஷணம் . 
கொந்தார் குழல்சரியக் கோல முகம் வியர்ப்பச் 
சந்தார் திதலைத் தனமசையப்- பந்தே நீ 
சிற்றிடையா ளார்வமொடு திண்டிவிளை யாதெற்கு 
நற்றவமென் செய்தாய் நவில் . 

இதில் , பந்தின் சமாசாரம் வர்ணிக்கப்பட்டுக் 
கொண்டிருக்க விபரீதப்புணர்ச்சியி லிச்சையுடைய நாயகி 
சமாசாரந் தோன்றிற்று . இது பொதுவடை . 

உச . கருத்துடையடையணி . 
இது அபிப்பிராயத்தோடு கூடியவிசேஷணத்தைச் 
சொல்லுதலாம் . இதனை வடநூலார் பரிகராலங்காரமென்பர் , 
உ - ம் . " திங்கண் முடிசேர் சிவனுமது தாபத்தை 

யிங்ககற்றி யாள்க வினிது . 

இதில் , திங்கண்முடிசேர் என்னு மடைமொழி 
தாபத்தை நீக்கவல்லனென்னுங் கருத்தை யுட்கொண்டி 
ருக்கின்றது . 
நெடுங்கோலச் சென்னிமிசை நீர்கொளர னேநங் 
கொடுங்காமத் தீயையவிக் கும் . இதுவுமது . 


அணியிலக்கணம் . 


உக 


வாளான் மகவரிந் தூட்டவல் லேனல்லன் மாது சொன்ன 
சூளா லிளமை துறக்கவல் லேனல்லன் றொண்டு செய்து 
நாளாறிற் கண்ணிடந் தப்பவல் லேனல்ல னானினிச்சென் 
நாளாவ தெப்படி யோ திருக்காளத்தியப்பனுக்கே. ” 

இதில் , விசேஷணம் வாக்கியரூபமாயிருக்கின் 
றன . சிறுத்தொண்டருமல்லேன் திருநீலகண்டருமல்லேன் 
கண்ணப்பருமல்லே னென்பதாம் . 

உரு , கருத்துடையடைகொளியணி . 
இது அபிப்பிராயத்தோடு கூடிய விசேஷியத்தைச் 
சொல்லுதலாம் . இதனை வடநூலார் பரிகராங்குராலங்கார , 
மென்பர் . 
உ - ம் , “ முக்கணே யன்புடையார் மும்மல நீங் கப்பார்க்கத் 

தக்கவனென் றென்னெஞ்சே சார் . 

இதில் , முக்கணனென்னும் விசேஷியம் ஆணவ 
முதலிய மும்மலங்களையு நீக்கவல்லனென்னுங் கருத்தை 
யுட்கொண்டிருக்கின்றது , 
சீர்த்த நின்புகழ் கூறற்குச் சேடனு மெழுதற் கந்தக் 
கார்த்தவீரியனாம் வேந்துங் கரிசறு நலத்தி னோடு 
பார்த்திடற் கமரர் கோனும் வல்லரல் லதுபாண் வண்ட 
ரார்த்திய தாரோ யேனோர்க் காவது தானொன் றுண்டோ. ” 
இதில் , விசேஷியங்கள் வாக்கிய ரூபகமாகவந்தன . 

உசா . பல்பொருட் சொற்றொடரணி . 
இது பலபொருள்களைத் தருதற்குரிய சொற்களைப் 
புணர்த்துக் கூறு தலாம் . இதனை வடநூலார் சிலேஷாலங் 
காரமென்பர் . அது மூன்று வகைப்படும் . அவற்றுள் , 

க - வது , புனைவுளிப்பல்பொருட்சொற்றெடர். 
உ - ம் . மணிமுடிமேற் கொண்டுலகை மாட்சி பெறத் தாங்கி 

யணிநற் பொறிநிறஞ்சேர்ந் தாரும் - பணியிறைமை 
மிக்கபுகழ் நீளரியே மேவுகூ வத்திறைக்குத் 
தக்கவில்லிற் சேர்நாரி தான் . 


* 


உஉ 


அணியிலக்கணம் . 


இது திருமாலுக்கு மனந்தனுக்குஞ் சிலேடை.. 
அவ்விரண்டும் வர்ணியங்களாம் . 

உ - வது . புனைவிலிப்பல் பொருட்சொற்றெடர் . 
உ - ம் . “ தெருட்டுங் கலைபலவுஞ் சேர்ந்த மதியை 

மருட்டு முகத்தினளம் மான் , ” 

இது சந்திரனுக்கும் புத்திக்குஞ் சிலேடை . இவ் 
விரண்டு மவர்ணியம் . 

ந - வது . இருமைப்பல் பொருட் சொற்றெடர் . 
உ - ம் . " ஏர்க்கதிர் வாள்கொடே யீர்வர் வீக்கிமெய் 

வேர்க்கவங் கெடுத்து ராய் வீழ்த்தி யெற்றுவர் 
சூர்க்கரும் பகட்டினாற் றுவைப்பித் தார்ப்பராற் 
போர்க்களம் புகுந்து போர் புரிந்த மள்ளரே . 

இதில் , நெற்போர்படுத்தல் வர்ணியம் . அமர் 
செய்த லவர்ணியம் . 

உஎ . புனைவிலி புகழ்ச்சியணி 
இது அவர்ணியத்தை வர்ணிக்க வதனது சம்பந்தத் 
தால் வர்ணியந்தோன் று தலாம் . இதனை வடநூலார் 
அப்பிரஸ்துதபிரசம்சாலங்காரமென்பர் . அது ஐந்துவகைப் 
படும் . அவற்றுள், 

க - வது . ஒப்புமைப்புனைவிலி புகழ்ச்சி . 

இது அவர்ணியத்தினொப்புமையின் சம்பந்தத்தி 
னால் வர்ணியந்தோன் று தல் . 
உ - ம் . மேதகுசீர்க் காரையன்று வேறொன் றையு மிரவாச் 

சாதகமே புள்ளிற் றலை . ” 

இங்கே யவர்ணியமாகிய சாதகப்புள் வர்ணனை 
யில் அதற்கொப்பாகிய வொருமன்னனைச் சேர்ந்து பிறரை 
யாசியாத மானியின் செய்தியாகிய வர்ணியந்தோன்றிற்று . 
உ- வது . 

பொதுப்புனைவிலிபுகழ்ச்சி . 
இது அவர்ணியமாகிய பொதுப் பொருளால் 
வர்ணியமாகிய சிறப்புப் பொருடோன்றுதல் . 


அணியிலக்கணம் . 


உ 


உ - ம் . " மைந்தகேள் கல்வி வளமுணரா மாந்தரெலா 

மந்தகரே யாவ ரவர்வடிவிற் சந்தந் 
தவழ்திரைக ளார்த்தெழூஉந் தண்கடல்சூழ் வையத் 
தவிழ்முருக்கம் பூவினிற மாம் , ” 

இதில் , தந்தை விளையாட்டுச் சிந்தையையுடைய 
மைந்தற் கறிவுகொளுத்தலாகிய சிறப்புப்பொருடோன் 
றப் பொதுப்பொருள் சொல்லப்பட்டது . 

கூ - வது . சிறப்புப்புனைவிலிபுகழ்ச்சி . 

இது அவர்ணியமாகிய சிறப்புப்பொருளால் 
வர்ணியமாகிய பொதுப்பொருடோன்றுதல் . 
உ - ம் . " மன்னு மிருகமதைத் தாங்கு மதிகளங்க 

னென்னும் பெயர்கொண் டிழியுற்றான் - பன் மிருகக் 
கூட்டங்கொல் சீயமிடல் கொண்மிருக ராசனெனப் 
பீட்டினொடு கொண்டதொரு பேர் . ” 

இதில் , கொடியவன் புகழடைவான் , மெல்லியன் 
புகழடையானென்கிற பொதுப்பொருடோன்றச் சிறப்புப் 
பொருள் சொல்லப்பட்டது . 

ச - வது . காரணப்புனைவிலிபுகழ்ச்சி . 

இது அவர்ணியமாகிய காரணத்தால் வர்ணிய 
மாகிய காரியந்தோன்றுதல் . 
உ - ம் . ஒழுகொளி விரிந்த கதிர்மணி வண்ண 

னுந்தியந் தாமரை வந்தோன் 
முழுமதிக்கலையு ணிறைந்தபே ரழகை 

மொண்டு கொண் டரிபரந் தகன்ற 
மழைமதர் நெடுங்கட் டமையந்தி வதனம் வகுத்தனன் . " 

இதில் , காரணமாகச் சொல்லப்பட்ட சந்திர 
சாரத்தினால் உயர்வுடைய முகத்தழகாகிய காரியந் தோன் 
றிற்று . 

ரு- வது . காரியப்புனைவிலி புகழ்ச்சி . 

இது அவர்ணியமாகிய காரியத்தால் வர்ணிய 
மாகிய காரணந்தோன்றுதல் . 


உச 


அணியிலக்கணம் . 


உ - ம் . மருக்கமழ்பூங் கோதை மடநடையைக் காணிற் 

செருக்கடையா தன்னத் திரள் . ” 

இதில் , செருக்கடையாமையாகிய காரியத்தி 
னாலே மெல்லிய நடையழகாகிய காரணந்தோன்றிற்று . 

உவு . புனைவுளிவிளைவணி . 
இது சொல்லப்பட்ட வொருவர்ணியத்தினாற் சம்மத 
மாகிய மற்றொரு வர்ணியந் தோன்றுதலாம் . இதனை வட 
நூலார் பிரஸ்து தாங்குராலங்காரமென்பர் . 
உ - ம் . “ அம்புயாற் போ திருப்ப வஞ்சிறைவண் டேகொடுமுட் 

பம்புகைதை யாலென் பயன் . " 

இதில் , தடாகக்கரையில் தலைவனுடன் விளையா 
டுந் தலைவி சொல்லிய வர்ணியமாகிய வண்டின் சமாசாரத்தி 
னான் மனோகரமாகியவவளை விட்டு அச்சமுறுத்தும் பரத்தை 
பாற்செல்லுந் தலைவனிந்தையாகிய மற்றொரு வர்ணியந் 
தோன்றிற்று . 

உக . பிறிதினவிற்சியணி 
இதனை வடநூலார் பரியாயோக்தாலங்காரமென்பர் . அது 
இரண்டுவகைப்படும். அவற்றுள் , 
க - வது , கருதிய பொருளையதற்குரியவிதத்தாற்கூறது 

மற்றெருவிதத்தாற்கூறுதல் . 
உ - ம் . இராகு மனைவி முலைக் கில்பயனைச் செய்தோற் 

பராவுகநீ நெஞ்சே பணிந்து . 

இதில் , வாசுதேவனை யிராகுவை வென்றவ 
னென்னாது அப்பொரு டோன்றப் பிறிதோராற்றாற் 
கூறினார் . 

உ - வது . கபடத்தினலேதன்னாலிச்சிக்கப்பட்டதைச் சாதித்தல் . 
உ - ம் . மின்னிகரா மாதே விரைச்சாந் துடன் புணர்ந்து 

நின்னிகரா மாதவிக்க ணின் றருணீ - தன்னிகராஞ் 
செந்தீ வரமலருஞ் செங்காந்தட் போதுடனே 
யிந் தீ வரங்கொணர்வல் யான் . " 


அணியிலக்கணம் . 


இதில் , தலைவியைத் தலைவனிடத்துவிட்ட தோழி 
மலர்க்குப்போதலாகிய கபடத்தினா லவ்விருவரு மெண் 
ணப்படி நடத்தலாகிய தன்னிஷ்டத்தைச் சாதித்தாள் . 

நய . வஞ்சப்புகழ்ச்சியணி 
இதனை வடநூலார் வியாஜஸ்துதியலங்காரமென்பர் . 
அது மூன்று வகைப்படும் . அவற்றுள், 

க -வது . பழிப்பினாற்புகழ்ச்சிதோன்றல் . 

அப்புகழ்ச்சி பழிக்கப்பட்ட பொருட்கே யாகி 
யு ம , பிறிதொன்றற்காகியும் வரும . 
உ - ம் . பேசுகொலை யாதிப் பெரும்பா தகர் தமையும் 

தேசுமிகு வானுலகிற் சோக்கின்றாய் - வீசுதிரை 
பின்னியெழு மோதை பெரிதுறுபா கீரதியே 
நின்னறிவென் னென்பே னியான் . 

இதில் , விவேகமிலலையென்னு நிநதையாற் பெரி 
யோரைப் போல மகாபாதகரையுஞ சுவாக்க மடைவித்த 
லாகிய மகிமைதோனறிற்று , 
" அன்றிலங்கை யெரித்தகுரங் கெங்கெனவி ராவணன்பே 

ரவையோர் கேட்ப 
நன்றியிலிந் திரசித்து வென்பவனாற் பிணிப்புண்டு 

நணணி னானிங் 
கென்றிறைவ னடிபரவும் வானரர்க ளவனைநனி 

யிகழ்ந்து மோத 
வொன்றியவச சததினிரிந் தொளித்தவிட மங்கு தன்யா 
னுணரே னென்றான . 

இதில் , அனுமனிநதையான் மற்றைவானரர் 
களுக்குப் புகழ்சசிதோன்றிற்று . 

2 - வது , புகழ்ச்சியாற்பழிப்புத்தோன்றல் . 

இதுவுமப்பொருட்கேயாகியு மற்றொரு பொருட் 
காகியும் வரும . 
உ -ம் . " எற்காகத தூதர சன்புடை யேகி யிளங்கொடி நீ 

யற்கா ரளகங் குலைய மெய வேர்வை யரும்பவந்தோ 
பற்கா யமுநகத் தூறு நனியுறப் பட்டு தொந்தாய் 
நிற்கா முறைசெய்கை மாறுமுண் டோவிந்த நீணிலத்தே . " 


F 


அணியிலக்கணம். 
இதில் , நொந்தாயென்னும் புகழ்ச்சியாலெனக் 
காகவன்று நீ புணர்தற்குப் போயினையென்னு நிந்தை 
தோன்றிற்று . 

"இரவறியா யாவரையும் பின்செல்லா நல்ல 
தருநிழலுந் தண்ணீரும் புல்லு - மொருவர் 
படைத்தனவுங் கொள்ளாவிப் புள்ளி மான் பார்மேற் 
றுடைத்தனவே யன்றோ துயர் . 

இதில் , மான்புகழ்ச்சியா லரசன் சேவையில் 
வருந்திய தன்னிந்தை தோன்றிற்று . 

ஈவது . புகழ்ச்சியாற்புகழ்சீசிதோன்றல். 
உ - ம் " சீரார்ந் திலகுசிறைச் செந்தார்ப் பசுங்கிள்ளை 

வாரார் முலையாய்நின் வாயிதழ்ச்கு - நேராகுங் 
கொவ்வைக் கனி துகர்தற் குத்தவமென் செய்ததோ 
செவ்வைத் திறத்திற் றெரிசுது . ” 

இதில் , கிள்ளைப்புகழ்சசியால் வாயிதழின முகு 
தோன்றிற்று . 

ஙக . வஞ்சப்பழிப்பணி . 
இது நிந்தையினானிந்தை தோன்றுதலாம் . இதனை 
வடநூலார் வியாஜரிந்தாலங்காரமென்பர் . 
உ - ம் , “ நீயுந் தவறிலை நின்னைப் புறங்கடைப் 

போதர விட்டது மருந்தவறிலர் 
நிறையழி கொல்யானை நீர்க்குவிட் டாங்கு 
பறையறைந் தல்லது செல்லற்க வென்னா 
விறையே தவறுடை யான் . 

இதில் , இறைவனிநதையாற் றீச்செய்கையுடைய 
மற்றொருவர் நிந்தை தோன்றிற்று . 

எதிர்மறையணி. 
இது ஒழிப்பணிக்கு வேறாகியுங் கேட்போனா மகிழ் 
விப்பதாகியு மிருக்கின்ற மறுப்பைச் சொல்லுதலாம . 
இதனை வடநூலார் ஆக்ஷேபாலங்காரமென்பர் . அது மூவ 
கைப்படும் . அவற்றுள் , 


ங2. 


அணியிலக்கணம் . 


1 


க - வது . தன்னும் சொல்லப்பட்ட பொருளை 

யொருநிமித்தத்தினான் மறுத்தல் . 
உ - ம் . " ஒண்கதிர்த்திங் காணீ யுன்வடிவை யிங்கெமக்குக் 

கண்களிகூரக்கடிது காட்டிடுவாய் - வண்கவின்கூர் 
பூண்டாங்கு கொங்கையுடைப் பூவை முக முண்டதனால் 
வேண்டாம்போ வெற்றுக்கு வீண் 

இதில் , தான் விரும்பிய சந்திர தரிசனத்தை 
முகமிருக்கையால் வீணென்று மறுத்தது காண்க . 
2 - வது , மறுப்புத்தான்றள்ளூண்டு மற்றெருபொருளைத் 

தோன்றச்செய்தல் . 
உ - ம் , தண்ணறா வுண்டளிசூழ் தாமமணி திண்டிறற்றோ 

ளண்ணலே யான் றூதி யல்லேன்காண் - வண்ணமிகு 
வேயெனுந்தோ ளான்மெய் விரகதா பம்வடவைத் 
தீயெனவே தோன்றுஞ் செறிந்து , ” 

இதில் , அல்லேனென்னுமறை தள்ளுண்டு கூட்டு 
தற்குத்தக்க வஞ்சச்சொல்லை நீக்கி யுண்மைகூறுவோர் 
தன்மையைக்காட்டிக்கொண்டு விரைந்து வந்து அவளைக் 
காப்பாற்றென்னு மற்றொரு பொருளைத் தோற்றிற்று . 
கூ- வது. 

உடம்பாட்டுச் சொல்லான்மறுப்பைக்காட்டுதல் . 
உ - ம். " விளைபொருண்மே லண்ணல் விருப்புளையே லீண்டங் 

கிளையழுகை கேட்பதற்கு முன்னே - விளைதேன் 
புடையூறு பூந்தார்ப் புனைகழலாய் போக்குக் 

யூறு வாராம லேகு . 

இதில் , ஏகு என்னு முடன்பாட்டுச்சொல்லாற் 
போகேலென்னுமறுப்பு சுற்றத்தழுகையாற் குறிக்கப் 
பட்ட தலைவி யிறக்கு மென்பதைக்கொண்டு காட்டப் 
பட்டது . 

ங ங . முரண்விளைந்தழிவணி . 
இது ஓரிடத்துள்ளனவுங் காரியகாரணங்க ளாகாத 
னவுமாகிய விரண்டு தருமங்களுக்கு மேன்மேலுந்தோன்றி 
யழியும் பகைமையைச் சொல்லுதலாம் . இதனை வடநூ 
லார் விரோதாபாசாலங்காரமென்பர். 


கிடை 


அணியிலக்கணம் . 


உ - ம் . “ சந்தமில வாயுறினுஞ் சந்த முடையனவே 

கொந்தவிழ்தார்ப் பாவை குயம் . 

இதில் , சந்தமில்லனவற்றைச் சந்தமுடையன 
வேயா மென்னும் பகைமை அழகுடையன வென்னும் 
பொருளாலழிந்தது . 

ஈச , பிறிதாராய்ச்சியணி . 
இதனை வடநூலார் விபாவனாலங்காரமென்பர். அது 
அறுவகைப்படும் . அவற்றுள் , 
க - வது . உலகறிகாரணமில்லாதிருப்பக்கரரியம்பிறத்தலைச் 

சொல்லுதல். 
இதுவே பொதுவிதியு மாம் . 
உ - ம் , கடையாமே கூர்த்த கருநெடுங்கண் டேடிப் 

படையாமே யேய்ந்ததனம் பாவாய் - கடைஞெமியக 
கோட்டாமே கோடும் புருவங் குலிகச்சே 
நாட்டாமே சேந்த வடி . " 

இதில் , கடைதன் முதலிய பிரசித்தகாரணமில்லா 
மற் கூர்மையா தன் முதலிய காரியஞ் சொல்லப்பட்டன . 
இவற்றிற்கு இயல்பென்னும் பிறிதோர்காரண மாராய்ந்து 
கொள்ளப்பட்டது . 
உ- வது . காரணத்தினது தருமமாவது சம்பந்தமாவது குறைவாக 

விருப்பக்காரியம்பிறத்தலைச் சொல்லுதல் . 
உ - ம் , “ திண்மையுங் கூர்மையு மில்லாக் கணைகளைச் சிந்து புவன் 

கண்மையின் மூவுல கங்களும் வென்றவக் காமனிக் 
லுண்மை யுணர்ந்து மொரு நீ மறந்திடி னொண்டொடிதன் 
பெண்மையென் பாடு படும்பக லாயெம் பெருந்தகையே . 

இதில் , வெல்லுதற்கேதுவாகிய வம்பிலே திண் 
மையுங் கூர்மையுங் குறைவாம் . 
நவது , காரியம்பிறத்தற்குந்தடையுாதாகவுமதுபிறத்தலைச் 

சொல்லுதல். 
உ - ம் . அடுத்த நின்பிர தாப வருக்கனீ 

ருடுத்த பார்மிசை மன்னவ வொண்குடை 
விடுத்த வேந்தரை விட்டு விடா 
லெடுத்த வேந்தரினத்தைக் கனற்றுமே. ” 


அணியிலக்கணம் . 
இதில் , பிரதிபந்தகமான குடையிருப்பவுஞ்சுடுத 
லாகிய காரியம் பிறந்தது . 
ச - வது . காரணமல்லாதமற்றென்றற்காரியம்பிறத்தலைச் 

சொல்லுத ல். 
உ - ம் . " வழுவாத மானிவள்பால் வண்சங்கினின்று 

மெழுமேநல் யாழி னிசை . 
ரு - வது . பகையாகியகாரணத்தினின்றுங்காரியம் பிறத்தலைச் 

சொல்லுத 

ல் . 
உ - ம் . சீர்தரு சோமன் பொழிசீ தளக்கதிர்கள் 

சோர்தரவெம் மாதைச் சுடும் . " 
சு - வது . காரியத்தினின்றுங்காரணம்பிறத்தலைச் சொல்லுதல் . 
உ - ம் . மற்பெறுவள் ளாலுதித்த தேர்பெறுகின் வண்கையெனுங் 

கற்பகத்திற் சீர்ப்பாற் கடல் . 
இதில் , சீர்ப்பாற்கடல் கீர்த்தியாகிய பாற்கடல் . 

நரு . காரணவாராய்ச்சியணி 
இது குறைவில்லாத காரணமிருந்துங் காரியம் பிற 
மையைச் சொல்லுதலாம் . இதனை வடநூலார் விசே 
ஷோக்தியலங்காரமென்பர். 
உ - ம் . “ இறைமதனாந் தீப மெரிவுறா நின்றுங் 

குறைவிலது நேயமென்னோ கூறு , ” 

இதில் , விளக்காகிய காரணமிருந்தும் நேயநாச 
மாகிய காரியம் பிறவாமைகாண்க . நேயமென்பது தயிலமு 
மநுராகமுமாம் . 

ஙகூ , கூடாமையணி . 
இது ஒருகாரியம் பிறத்தலையருமை யுடைத்தாகச் 
சொல்லுதலாம் . இதனை வடநூலார் அசம்பவாலங்கார 
மென்பர் . 
உ - ம் . " அடுக்கலையோர் கையினா லாயச் சிறுவ 

னெடுக்குமென யாரறிவா ரிங்கு . " 

இதில் , இடைக்குலச்சிறுவனுக்கு மலையெடுத்த 
லாகிய காரியமரி தாகச் சொல்லப்பட்டது . கோவர்த்தன 


வாை 


அணியிலக்கணம் . 


கிரியைக்குடையாக வெடுத்த கண்ணனை நோக்கி யிந்திர 
னிவ்வாறு கூறினான் . 

நஎ . தொடர்பின்மையணி . 
இதனை வடநூலார் அசங்கதியலங்காரமென்பர் . அது 
மூன்றுவகைப்படும் . அவற்றுள் , 
க - வது , காரணமோரிடத்திருப்பக்காரியமற்றேரிடத்துப் 

பிறத்தலைச் சொல்லுதல் . 
உ - ம் . வேறொரு மாதர்மேல் வேந்த னகநுதியா 

லூறுதர விம்மா துயிர்வாடுங் - கூறி 
னிருவரே மெய்வடிவி னேந்திழை நல்லா 
ரொருவரே தம்மி லுயிர். ” 

இதில் , ஊறு செய்தலாகிய காரணமோரிடத் 
திருப்பவாடுதலாகிய மோரிடத்துப் பிறந்தது . 
" தீயனென்னும் பாம்பு செவியிலொரு வற்கௌவ 

மாயுமே மற்றொருவன் . " இதுவுமது . 
உ - வது . ஓரிடத்திற் செய்தற்குரியதைமற்றேரிடத்திற் செய்தல் . 
உ - ம் . கங்கணங்கண் ணிற்றிலகங் கையிற் றரித்தனர்சீர் 

தங்கிறையொன் னார்மடவார் தாம் . 

இதில் , கங்கணம் - கடகமு நீர்த்துளியுமாம் . தில 
கம்- திலோதகமும் பொட்டுமாம் . 
கூ - வது , ஒன்றைச் செயத்தொடங்கி அதற்தப்பகையாகிய 

மற்றென்றைச் செய்தல் 
உ - ம் . " கண்ணன் மயலகற்றக் காமருருக் கொண்ட தனாற் 
பண்ணுமயன் மாதர் பலர்க்கு . 

கூவு . தகுதியின்மையணி . 
இதனை வடநூலார் விஷமாலங்காரமென்பர் . அது 
மூன்று வகைப்படும் . அவற்றுள் , 
க - வது , பொருந்துதற்தத்தகுதியில்லாத பொருள்களுக்குப் 

பொருத்தத்தைச்சொல்லுதல் . 
உ - ம் . “ பொன்போலுங் கள்ளிப் பொறிபறக்குங் கானலிலே 

யென்பேதை செல்லற் கிசைந்தனளே - மின்போலு 
மானவேன் முட்டைக்கு மாறாய தெவ்வர்போங் 
கரனவேன் முட்டைக்குங் காடு . " 


அணியிலக்கணம் . 


இதில் , பேதையது மெல்லியவுருவத்திற்கும் 
பாலை நில வெப்பத்திற்கும் பொருத்தஞ்சொல்லப்பட்டது . 
உ- வது . ஒரு காரணத்திற்பகைக்குணமுடைய காரியம் 

பிறத்தலைச் சொல்லுதல் . 
உ - ம் , மருவெறுழ்நங் கோன்கரிய வாள்வெண் புகழைத் 

தருமா லுலகந் தனில் . " 
கூ - வது . 

ஒரு காரியத்தைச் செயத்தொடங்கி 
“ எலியுணவிற் றென்றுரகப் பெட்டிகறித் தாயிற் 
றொலியரவிற் குத்தா னுணா. ” 

என விஷ்டத்தை யடையா தநிஷ்டத்தையடை 
கலும் . 
" பாவை யலர்க்குடை நீ பற்றுதற்கு வாரிசத்தை 
வாவியில்வைத் தன்னோ வளர்க்கின்றாய் - மேவுகலி 
யிவ்வுலகு செய்நன்றி யெண்ணாது நின்வதனச் 
செவ்வியது வௌவல் செயும் . " 

என மலர்க்குடையைத்தான் பெறுதலுமது 
தன்முகவொளியை யபகரித்தலுமாகிய விஷ்டத்தையு 
மதிஷ்டத்தையு மடைதலும் , 
இலகு மதிகளங்க மேந் திழையாய் நீத்தற் 
குலகிலுன தானனமா யுற்றுந்- திலகமென்பேர் 
சேர்களங்க மேபெற்றான் பேதையரைச் சேர்ந்தக்கால் 
யார்களங்கி யாகா ரறை . " 

எனக் களங்கமொழித்த லாகிய விஷ்டத்தை 
யடையாமையுமாகிய விம்மூன்று வகையானும் வரும் . 


கூக . 


தகுதியணி. 


இதனை வடநூலார் சமாலங்காரமென்பர் . அது மூன்று 
வகைப்படும் . அவற்றுள், 
க - வது , தகுதியாகிய விரண்டு பொருள்களுக்குச் 

சம்பந்தத்தைச் சொல்லுதல் . 
உ - ம் , “ இந்தத் தரளவட மேந்திழைரின் கொங்கைகளிற் 

சந்தமுறச் சேர்த றகும் . 


அணியிலக்கணம் . 


2 -வது . காரியத்தை யதன்காரணத்தோடொத்த 

செய்கையுள்ளதாகச் சொல்லுதல் . 
உ - ம் . கானந் தனிலுதித்தக் கானந் தனையழித்திட் 

டூனஞ்செய் தீயி னுதித்த புகை - தானு 
மெழிலி யுருவாகி யீர்ம்புனலைப் பெய்தத் 
தழலை யவித்த றகும். ” 
கூ - வது , விரும்பத்தகாததை யடையாமல் 

விரும்பம்பட்டதையே யடைதல் . 
உ - ம் , பொற்கொடிநீர் நின்று புரிதவத்தாற் கஞ்சமலர் 

சொற்கவினின் முளூருவாய்த் தோன்றியே - நற்கதியைச் 
சேர்வுற் றனவுலகிற் செய்யதவ நற்கதியைச் 
சார்விக்கு மென்பதுமெய் தான் . ” 

இதில் , நற்கதிபுண்ணிய லோகமு நல்ல நடை 
யுமாம் . 
நந்தலுறு தீவினைசெய் யேலென்று நான்மறைதே 
ரந்தணன்பல் கானன் கறைந்துமவன் - மைந்தனனி 
நந்தலுறு தீவினையை நாடோறுஞ் செய்து மெர்ரு 
தந்தை யுாைகடவான் நான் . ” 

இதில் , எதிர்மறையா லநிஷ்டந்தோன்றினு 
மக்கினிகாரியமென்னும் பொருளாலிஷ்டமடைதலேயாம் . 
மாதர்சுவர்க்கத்துநசை வைத்தமர்செய் வேந்தடைந்தான் 
மாதர் சுவர்க்கத்தினையே மாண்டு , ” 

இதில் , அரிஷ்டந்தோன்றினுஞ் சிலேஷையா 
லிஷ்டமடைதலேயாம் . 

சய . வியப்பணி . 
இது ஒருபயனைக் கருதியதற்குப் பகையாகிய முயற் 
சியைச்செய்தல் . இதனை வடநூலார் விசித்திராலங்கார 
மென்பர் . 


உ - ம் . " ஓதுந் திறத்தி லுயர்ந்தோர்க டாழ்குவரெப் 

போதுமுயர் வெய்தற் பொருட்டு . ” எனவரும் , 


அணியிலக்கணம் . 


கூரு 


சக . 


சஉ . 


பெருமையணி , 
இதனை வடநூலார் அதிகாலங்காரமென்பர் . அது இரு 
வகைப்படும் . அவற்றுள் , 

க -வது . பெரியவாதாரத்தினு மாதேயத்தைப் 
பெரிதாகச் சொல்லுதல் . 
உ - ம் . " உலக முழுதடங்கு மாவிசும்பி லுன்ற 

னலகில் குணமடங்கா வாம் . 

2 - வது . பெரியவாதேயத்தினு மாதாரத்தைப் 
பெரிதாகச்சொல்லுதல் . 
உ - ம் . மன் சீருலகெவ் வளவு பெரு மைத்தளவி 
லுன் சீரடங்கி யுள . 

சிறுமையணி. 
இது அற்பமாகிய வாதேயத்தினுமாதாரத்தை மிக 
வற்பமாகச் சொல்லுதல் , இதனை வடநூலார் அல்பாலலங் 
காரமென்பர் . 
உ - ம் . விரலாழி கைவளையாய் விட்டதினி யார்த்து 

வரலாழிக் கென்செயுமெம் மாது . என வரும் . 
ஆதாரம் - இடம் . 

சங . ஒன்றற்கொன்றுதவியணி . 
இது ஒன்றற்கொன் றுபகரித்தலைச் சொல்லுதலாம் . 
இதனை வட நூலார் அந்நியோந்நியாலங்காரமென்பர் . 
உ - ம் . “ திங்களிர வால்விளங்குஞ் செப்புங் கதிர்த்திங்கள் 
கங்குலினா லேவிளங்குங் காண் . " எனவரும் . 

சச . சிறப்புநிலையணி . 
இதனை வடநூலார் விசேஷாலங்காரமென்பர் . அது 
மூன்று வகைப்படும் . அவற்றுள் , 

க - வது . பிரசித்தமாகிய வாதாரமில்லாதிருப்ப 
வாதேயத்தினிருப்பைச் சொல்லுதல் . 
உ - ம் . தினகரனில் லாமலவன் செய்ய கதிர்க 

ளினிதிலங்குந் தீபத் திருந்து . 


அணியிலக்கணம் . 


மே . 


உ - வது , ஒருபொருளைப் பலவிடங்களிலிருப்ப 
தாகச்சொல்லுதல் . 
உ - ம் . “ ஆயிழை நல்லா ளகம்புறமுன் பின்னெங்கு 

மேயவெனக் குத்தோன்று 

கூ - வது . அற்பகாரியஞ் செயத் தொடங்கி 
யருமையாகிய மற்ருெருகாரியமுஞ் செய்தல் . 
உ - ம் . மாட்சியினிற் காண்பேற்கு வள்ளலே கற்பகநற் 
காட்சியுங்கிட் டிற்றெளிது ; காண் . ” 

சரு . மற்றதற்காக்கலணி . 
இதனை வட, நாலார் வியாகாதாலங்காரமென்பர் . அது 
மூவகைப்படும் . அவற்றுள், 

க -வது . ஒரு காரியத்தின துலகறி காரணத்தை 
யொருவனதற்குப் பகையாகிய காரியத்திற்குக் காரண 
மாக்கு கல் . 
உ - ம் . “உலகைமகிழ் விக்கு முயர் மலர்கொண் டேவே 

ளுலகை வருத்து முட்டன்று . 

உ - வது , ஒருவனொருகாரியத்திற்குச் சாதன 
மாகக்கொண்ட பொருளை மற்ருெருவன தற்குப் பகையா 
கிய காரியத்திற்குச் சாதன பாகக் கொள்ளுதல் . 
உ - ம் . " கண்ணாற் கொலப்பட்ட காமனையிக் காரிகையார் 

கண்ணாலுய் விக்கின்றார் காண் . 

கூ -வது . ஒருகாரியத்தை யுண்டாக்குதற்கொரு 
வராலுட்கொளப்பட்ட பொருளான் பற்ருெருவ தன் 
பகைக்காரியத்தை நன்முகச் சமர்த்தித்தல் . 
உ - ம் , உலுத்தன் ! மிடிவருமென் றுள் வெருவி நல்கா 

னிலத்தென் றொருவ னிகழ்த்த- நலத்திசைகூர் 
வள்ளலுமவ் வச்ச மருவியே நல்குமென 
விள்ளலுற்றான் மற்றொருவன் மெய் . 

காரணமாலையணி . 
இது பின் பின்னாக வருவனவற்றிற்கு முன் முன்னாக 
வருவனவற்றைக் காரணங்களாகவேனுங் காரியங்களாக 
வேனுஞ்சொல்லுதல் . 


சசு. 


நடு 


அணியிலக்கணம் . 
உ - ம் , நீதியாற் செல்வ நிகழ்செல்வத் தாற்கொடைமற் 

சே துகொடை யாற்சீ ருள , 

இதில் , நீதிமுதலியன செல்வமுதலியவற்றிற்குக் 
காரணமாதல்காண்க . 

படர்நரகம் பாவத்தாற் பாவ மிடியான் 
மிடியீ விலாமையினா மே . 

இதில் , ஈரகமுதலியன பாவமுதலியவற்றிற்குக் 
காரியமாதல் காண்க . 

சஎ . ஒற்றைமணிமாலையணி . 
இது பின்பின்னாக வருவனவற்றிற்கு முன்முன்னாக 
வருவனவற்றை விசேஷியங்களாகவேனும் விசேஷணங்க 
னாகவேனுஞ் சொல்லுதலாம் . இதனை வடநூலார் 
ஏகாவளியலங்காரமென்பர் . 
உ - ம் . மன்னிவன்கண் காதளவுங் காதுதோண் மட்டியையுந் 

துன்னுறுதோள் சானுத் தொடும் . 

இதில் , கண்முதலியன விசேஷியம் . 
நிறைவெளியு மதிலியங்கு தினகரனு மவன்கதிர்சேர் நிலவு 
மன்னோன் , குறைலில்பிறப் பிடமாய புனலுமத ன் துபித்தக் கூரும் 
தீயு , மறைநெறியி னதனிலவி வழங்குபுரு டனுமவற்குப் பிராண 
னாகி, யுறைவளியு மதுகொண் மண முறு நிலனு மாமிறையெட் டுரு 
வுட் கொள்வாம் . 
இதில் , வெளிமுதலியன விசேஷணம் , 

சவு . மாலைவிளக்கணி , 
இது நீபகத்தையுமேகாவளியையுஞ்சேர்த்துச்சொல் 
அதலாம் . இதனை வட நூலார் மாலாதீபகாலங்காரமென்பர் . 
உ - ம் . மனைக்கு விளக்க மடவாண் மடவா 

டனக்குத் தகைசால் புதல்வர் - மனக்கினிய 
காதற் புதல்வற்குக் கல்வியே கல்வி தனக் 
கோதிற் புகழ்சா லுணர்வு . " 

இதில் , எல்லா வாக்கயங்களுக்கும் விளக்க 
மென்னு மொருசொன்முடிபாய் வருதலாற் றீபகவிதியும் , 


நகா 


அணியிலக்கணம் . 


மடவாண் முதலியவற்றை முன் முன்னாகவரு மனை முதலிய 
வற்றிற்கு விசேஷியங்களாகச்சொல்லுதலால் ஏகாவளி 
விதியும் வந்தன . 

சக . மேன்மேலுயர்ச்சியணி . 
இது மேன்மேலு மொன்றற்கொன் றுயர்குணத்தா 
லேனு மிழிகுணத்தாலேனு முயர்வா தலைச்சொல்லுதலாம் . 
இதனை வடநூலார் சாராலங்காரமென்பர் . 
உ - ம் , தேன்மதுர மாமதனிற் றெள்ள முத மேமதுர 

மான்சொலதி னும் மதுர மாம் . இது உயர்வு . 
நீரினு நுண்ணிது நெய்யென்பர் நெய்யினும் 
யாரு மறிவர் புகை நுட்பம் - தேரி 
னிரப்பிடும்பை யாளன் புகுமே புசையும் 
புகற்கரிய பூழை நுழைந்து . ” இது இழிவு , 

ருய . நிரனிறையணி . 
இது வரிசையாகச் சொல்லப்பட்ட பொருள்களுக் 
குச் சம்பந்தமுள்ளவைகளை யம்முறையே சொல்லுதலாம் . 
இதனை வட . நூலார் யதாசங்கியாலங்காரமென்பர் . 
உ - ம் . “ தரியலர்க்குந் தன்னிற் பிரியலர்க்கு மெங்கோன் 
றெரிதுன்பு மின்புஞ் செயும். ” எனவரும் . 

டுக . முறையிற்படர்ச்சியணி . 
இது முறையாக வொருபொருள் பலவிடங்களிற் 
சென்றடைதலையேனு மோரிடத்திற் பலபொருள் சென் 
றடைதலையேனுஞ் சொல்லுதலாம் . இதனை வடநூலார் 
பரியாயாலங்காரமென்பர் . 
உ - ம் . " நஞ்சமே நீபண்டை நாளி னதிபதிதன் 

னெஞ்சிலிருந் தாங்கதன்பி னீங்கியே- செஞ்சடிலச் 
சங்கரனார் கந்தரத்திற் சார்ந்திக் கொடியோன்வாய் 

தங்குதியிக் காலந் தனில் . ” எனவும் , 
" முன்னா ளிருவர்க்கும் யாக்கையொன் றாக முயங்கினம் யாம் 
பின்னாட் பிரியன் பிரியையென் றாயினம் பேசலுறு 
மிந்நாட் கணவன் மனைவியென் றாயின மெண்ணினினிச் 
சின்னாளி லெப்படி யோமன்ன நீயிங்கு செப்புகவே . " எனவும் 

வரும் முறையேகாண்க . 


அணியிலக்கணம். 


கூன் 


1 ) 


டூஉ . மாற்றுநிலையணி . 
இது இழிவாகிய பொருளைக்கொடுத் துயர்வாகிய 
பொருளைவாங்கு கலைச் சொல்லுதலாம் . இதனை வடநூலார் 
பரிவிர்த்தியலங்காரமென்பர். 
உ - ம் . “ சடாயு கிழவுடம்பைத் தான் கொடுத்துப் பெற்றான் 
கெடாததொரு கீர்த்தி யுடம்பு . ” 

ருந . ஒழித்துக்காட்டணி . 
இது ஒருபொருளையோரிடத்தில்லையென வொழித்து 
மற்றோடத் துண்டென்று நியமித்தலாம். இதனை வட 
நூலார் பரிசங்கியாலங்காரமென்பர் . 
உ - ம் . சிறைபடுவ புட்குலமே யன்றி நின் றேயத் 

திறைவமக் கட்கு ளிலை ” எனவரும் , 
சிந்துநிகர் தானையாய்த் தீத்தொழிலைச் செய்வோர்க 
னந்தணரே நின்னாட் டகத்து . 
இதில் , ஒழிப்புச் சொல்லானது தொக்கு நின்றது . 

ருசு . உறழ்ச்சியணி . 
இது சமானமாகிய வலியையுடைய விரண்டு பக்ஷங் 
கலைக்காட்டி விகற்பித்தலாம் . இதனை வடநூலார் விகல் 
பாலங்காரமென்பர் . 

தலையையே னும் விரைந்தெந் தார்வேந்தர்க் கோர்நின் 
சிலையையே னும் வளைத்தல் செய் . 

ருரு . கூட்டவணி . 
இதனை வடநூலார் சமுச்சயாலங்காரமென்பர் . அது 
இரண்டுவகைப்படும் . அவற்றுள், 

க - வது . பகையில்லாமையா லொருகாலத்திற் 
கூடத்தக்க பொருள்களுக்குக் கூட்டத்தைச்சொல்லுதல் . 
உ ... ம் . “ நின்சீ ருருவு வெளிப்படுத னோக்கி நோக்க நிலைத்தளரு 
மென்பூ இருக விளமுலைமேற் புலலு முனிந்தா யெனவருந்து 
மன்போ டே நீர்த்தனன்போ னகைக்கு மகன்றா யெனவெளியிற் 
பின்போ தருநல் லுணர்விழந்த பித்தர் போலப் பேதுறுமால் . ” 


உ - ம் . 


அணியிலக்கணம் . 


10 


இதில் , நிலை தளர்தல் புல்லல் நகைத்தல் முதலிய 
கூ.டின . 

உ - வது . பலகாரணங்கள் கூடுதலா லொருகாரி 
யம் பிறத்தல் . 
உ - ம் , குலமு முருவுங் குணமுந் திருவு 

நலமுமுயர் கல்வி நயமும் - வலமுஞ் 
செருக்கைவிளைக் கின்றனவிச் செம்மற்கு நாளும் 
திருக்கறுநன் மாண்பிற் செறிந்து . 

ருகா . வினைமுதல் விளக்கணி . 
இது ஒரு கர்த்தாவைச் சேர்ந்த முறையுள்ள பல 
செய்கைகளை முறைபிறழாமற் சொல்லுதலாம் . இதனை 
வடநூலார் காரகதீபகாலங்காரமென்பர் . 
உ - ம் . 

துயில்கின்றான் வாசநீர் தோய்கின்றான் பூசை 
பயில்கின்றான் பல்சுவைய வுண்டி - யயில்கின்றான் 
காவலனென் றோங்குகடைக் காப்பவராற் றள்ளுணுமிப் 
பாவலரைப் பொன்னே கண் பார் . எனவ 

னவரும் . 
ருஎ . எளிதின்முடிபணி . 
இது ஒருவன் செயத்தொடங்கிய காரிய மற்றொரு 
காரணவு தவியா லெளிதின்முடி தலாம் . இதனை வடநூலார் 
சமாதியலங்காரமென்பர். 
உ - ம் . மதிநுதலாட் கியானூடன் மாற்றத் தொழும்போ 
லுதவிமுகில் செய்தன் றொலித்து . 

ரு.வு. விறல்கோளணி . 
இது வலியுடைய பகையின் மேலாதல் அதனது துணை 
யின் மேலாதல் பராக்கிரமித்தலைச் சொல்லுதலாம் . இதனை 
வடநூலார் பிரத்தியரீகாலங்காரமென்பர் . 
உ - ம் , வண்டினந்தே னூட்டுமரை வாட்டலிற்சீற் றங்கொடு 

கண்டதுதிங் கட்குக் களங்கு . " இது பகை . ( போய்க 
“ தாக்குவிழிக் குத்துணையாய்ச் சார்க் திலங்கு காதைக்கீ 
மாக்கி நின்ற நீலத் தலர். இது பகைத்துணை 
ருக . தொடர்நிலைச் செய்யுட்பொருட்பேறணி . 
இது ஒருபொருளைச் சொல்லத் தண்டா பூபிகா நியா 
யத்தினான் மற்றொருபொருடோன்றுதல் . ( தண்டா பூபிகா 


அணியிலக்கணம் . 


நியாயமாவது தண்டத்தையபகரித்தலினால தனிற்சேர்த்து 
வைத்த அப்பமுதலிய வுணவபகரிக்கப்படுதலுந்தானே 
விளங்கல் . | இதனை வடநூலார் காவியார்த்தாபத்தியலங்கார 
மென்பர் . 
உ - ம் . மங்கைமுகந் திங்களையே வாட்டிற் றறைகுவதென் 

பங்கயமென் போதுபடும் பாடு . " எனவரும் . 

சுய . தொடர்நிலைச்செய்யுட்குறியணி . 
இது சாதிக்கத்தக்கபொருளைவாக்கியார்த்தத்தினாலா 
யினும் பதார்த்தத்தினாலாயினு மவ்விரண்டினாலுமாயினுஞ் 
சாதிந்தலாம் . இதனை வடநூலார் காவியலிங்காலங்கார 
மென்பர் . 
உ - ம் . " காம நினைவென்றேன் கண்ணுதலோ னென்மனத்தின் 

மருவு கின்றான் விடாது . " 

இதில் , பின் வாக்கியார்த்தத்தைக் கொண்டு வெல் 
ஓதல் சாதிக்கப்பட்டது. இது வாக்கியப்பொருட் செய் 
மட்குறி . 

“ மிளிர் நீறே யீசன் விழிமணியே வாழி 
தெளியுமையான் மீதணியுஞ் சிரா - லுள தாய 
வின்பவெளி யைக்கவர்வீ டென்றுமோ கத்தழுந்தற் 
கன்பினேன் செல்வே னமைந்து . 

இதில் , வீட்டைதலை மோகமாகச்சொல்லுத 
லப்பிரசித்தமாகையா லது 

சுகவொளியை 

யபகரித்த 
லென்னும் பதார்த்தத்தினாற் சாதிக்கப்பட்டது . இது 
பதப்பொருட்செய்யுட்குறி . 

" கலைதேர் புலமை நிறை காரிகையா லோர்தான் 
றலைமேற்கோட் பட்டதெக்கே சஞ்சீர் - நிலையதற்குப் 
பேசுவிலங் காங்கவரி பின்புறங்கொள் சாமரையை 
யேசுறயார் சொல்வா ரிணை . 

இதில் , புலமையிற்சிறந்த காரிகையாற் சிரமேற் 
கொளப்பட்ட தெக்கேசமென்னும் , வாக்கியார்த்தமும் 
விலங்கு பின் புறங்கொண்டவென்னும் பதார்த்தமுஞ் 


ச ) 

அணியிலக்கணம் . 
சேர்ந்து காரிகைகூந்தற்குச் 

சாமரையொப்பாகா 
சாதிக்கப்பட்டது . இது இருமைச்செய்யுட்குறி . 

சாக . வேற்றுப்பொருள்வைப்பணி . 
இது பொதுப்பொருளாற் சிறப்புப்பொருளையுஞ் 
சிறப்புப்பொருளாற் பொதுப்பொருளையுஞ் சாதிகதலாம். 
இதனை வட நாலார் அர்த்தாந்தாநியாசாலங்காரமென்பா. 
உ - ம் . ( நிறைவாரி யைத்தாண்டி நின்ற னனும 

னறைபெரியோர்க கென்னோ வரிது . ” 

இதில் , பெரியோர்க்கரி தில்லையென்னும் பொரு 
ளால் அனுமன் கடலைத்தாண்டி நின்றானென்னும் வானிய 
மாகிய சிறப்புப் பொருள் சாதிக்கப்பட்டது. 

ஊரங் கணனீ ருரவு நீர்ச் சேர்ந்தக்காற் 
பேரும் பிறிதாகித் தீர்ததமா - மோருங் 
குலமாட்சி யில்லாருங் குன்றுபோ னிற்பர் 
நலமாட்சி நல்லாரைச் சார்ந்து . 

இதில் , முன்னிரண்டடியிற் சொல்லப்பட்ட 
சிறப்புப் பொருளாற் பின்னிரண்டடியாலுஞ சொலலப் 
பட்ட வர்ணியமாகிய பொதுப்பொருள் சாதிக்கப்பட்டது . 
தாழ்ந்தோ ருயர்வ ரென்றுமிக வுயர்ந்தோர் தாழ்வ ரென்று மறஞ் 
சூழ்ந்தோ ருரைக்கு முாைகண்டா மதில்சூழ் கிடந்த தொல்லகழி 
தாழ்ந்தோ ரனந்தன் மணிமுடிமே னின்றன றுயர்ந்து தடவரையைச் 
சூழ்ந்தோர் வரையி னுதிப்பவன்றாட் கீழ்நின்றது போய்ச் சூழெயிலே . 

இதில் , பின்சொல்லப்பட்ட வர்ணியமாகிய 
சிறப்புப் பொருளான் முன் சொல்லப்பட்ட அவர்ணியமா 
கிய பொதுப்பொருள் சாதிக்கப்பட்டது . பிறவு மன்ன. 

கூஉ . மலர்ச்சியணி . 
இது சிறப்புப் பொருளைச் சாதித்தற்குப் பொதுப் 
பொருளையு மீட்டு மப்பொதுப்பொருளைச் சாதித்தற்கு மற் 
றொரு சிறப்புப்பொருளையுஞ் சொல்லுதலாம் . இதனை 
வடநூலார் விகஸ்வராலங்காரமென்பர் , 


அணியிலக்கணம் . 


சக 


உ - ம் . தேடு மணிபலவுஞ் சேரிமைய மால்வரைக்குக் 

கூடுபனி யாலோர் குறைவுண்டோ - நீடுபல 
வின்குணத்திற் குற்றமொன் றிந்து பலகதிரிற் 
புன்களங்கம் போலடங்கிப் போம் . " 

இதில் , முன்னிரண்டடியிலுஞ் சொல்லிய சிறப் 
புப்பொருளைச் சாதிக்கப்பலகுணங்களிலொருகுற்ற மறை 
4/ மென்னும் பொதுப்பொருவாசசொல்லி அதைச் சாதித் 
தற்குச் சந்திர கிரணங்களிற் களங்கம்போ லென்னுஞ் 
சிறப்புப்பொருள் கூறப்பட்டது . 

சுசு . கற்றோர் 

நவிற்சியணி . 
இது மிகுதிகருக் காரணமாகாததை அதற்குக் காரண 
மாகச் சொல்லுதலாம் . இதனை வடநூலார பிரௌடோக்தி 
யலங்காரமென்பா . 
உ - ம் . " தக்கவிவள் கண்யமுனை தன்னி லலர் குவளை 

யொககுங் கருமை யுள் . 

இதில் , குவளையின்கருமை மிகுதிக்கேதுவாகாத 
யமுனையிற் பிறத்த லேதுவாகச் சொல்லப்பட்டது . 

“ ஐந்தாரு வின்மலர்த்தா கங்காமதேனுவின்பால் 
சிந்தா மணியினொளி சீர்த்தனத - னந்தா 
வுயிர்ப்பியாக சங்கரிதி யுள்வெளியைக் தாலும் 
வியப்பவிவற் றந்தான் விதி . இதுவுமது . 

சுச . உய்த்துணர்வணி , 
இது ஒருகாரியமுற்றுப் பெறுதற்கிஃதிவ்வாறாமெனி 
னென ஆகித்தலாம் . இதனை வடநூலார் சம்பாவனாலங்கார 
மென்பா . 
22 - ம் , “ சேடு றுநங் கோன் புகழைச் சேடனவி லத்தொடங்கிற் 
பீடுறவே முற்றுப் பெறும் . ” 

காரு . பொய்த்தற்குறிப்பணி . 
இது ஒருபொருளைப் பொய்யாக்குதற்கு மற்றொரு 
பொய்ப்பொருளைக் கற்பித்தலாம் . இதனை வடநூலார் 
மித்தியாத்தியவசிதியலங்காரமென்பர் . 


Urr 


அணியிலக்கணம் . 


உ - ம் . வான்பசுந்தோல் போற்சுருட்ட வல்லோன் பசுபதியைத் 

தான்பரவா தெய்து றூ உம் வீடு , ” 
விண் மலர்த்தார் வேய்ந்தோனே வேசையரைத் தன்வசமாப் 
பண்ணுதற்கு வல்லனென் பார் . எனவரும் . 


கரை 


சுசு . வனப்புநிலையணி . 
இது வர்ணியத்தை விசேஷியமாக்கிக்கொண்டு வர் 
ணிக்கவேண்டிய வாக்கியார்த்தத்திற் கொப்பாகிய மற் 
றொரு வாக்கியார்த்தத்தை வர்ணித்தலாம் . இதனை வட 
நூலார் லலிதாலங்காரமென்பர் . 
உ - ம் . “ பெருகறன்முற் றும் போன பின்கனாகோ லற்கித் 

திருவனையாள் வேட்டல் செயும் . 

இதில் , சிறி தன்போடு வந்த நாயகனையிகழ்ந்து 
மற்றொருத்தியிடத்தி லவன் போன பின்பு , தன்னைத் தூது 
விடவிரும்பிய நாயகியைக் குறித்துத் தூதி தான் சொல்ல 
வேண்டியதற்கொத்த நீர்போயபின் கோலல் 
கூறினாள் . 

சஎ . இன்பவணி. 
இதனை வடநூலார் பிரஉகர்ஷணாலங்காரமென்பர். 
அது மூன்று வகைப்படும். அவற்றுள் , 

க - வது . முயற்சியின்றிவிரும்பப்பட்டதாரியஞ் சிந்தித்தல். 
உ - ம் , “ தன்னா யகன்விழைந்த தையலையே தூதாக 

வன்னான்க ணுய்த்தா ளணங்கு . " 
2 - வது . விருப்பப்பட்ட பொருளினுமதிகமாகியபொருள்சித்தித்தல் . 
உ - ம் . “ மழுங்குவிளக் கைத்தூண்ட மங்கையெழும் போது 

செழுங்கதிர்தோன் றிற்றிருள் கால் சீத்து . ” 
கூ - வது . உபாயசித்தித்தற்பொருட்டுச்செய்யுமுயற்சியார் 

பலமே சித்தித்தல் . 
உ - ம் , “ தங்கு நிதியஞ் சனமூ லிகையகழ்ந்தோ 

னங்கு நிதி யேகண்டா னன்று . " 


அணியிலக்கணம் . 


சுவு. துன்பவணி . 
இது விரும்பப்பட்ட பொருளைக்குறித்து முயற்சி 
செய்ய வதற்குப் பகைப்பொருள் கிடைத்தலாம் . இதனை 
வடநூலார் விஷாதனாலங்காரமென்பர் . 
உ - ம். சோருஞ் சுடர்விளக்கைத் தூண்டு கையிலவிந்த 
தாருமிடர் கூர வகத்து . 

சுக . அகமலர்ச்சியணி . 
இது ஒன்றன் குணகுற்றங்களான் மற்றொன்றற்கு 
அவையுளவாதலைச் சொல்லுதலாம் . இதனை வடநூலார் 
உல்லாசாலங்காரமென்பர் . அது நான்குவகைப்படும் . அவ 
ற்றுள் , 

க - வது . குணத்தினற்குணத்தைச் சொல்லுதல் . 
உ - ம் . " இக்கற் பினண்மூழ்கித் தூய்மை செயு மோவெனையென் 

றக்கங்கை கொள்ளு மவா . 

இதில் , கற்பினள் பெருமைக்குணத்தாற் கங் 
கைக்குப் பரிசுத்தகுணஞ் சொல்லப்பட்டது . 

2 - வது . குற்றத்தினர் குற்றத்தைச்சொல்லுதல் . 
உ - ம் . "சினக்கதிர்வேல் வேந்தேநின் றெவ்வர் மடவார் 

வனத்திலடைந் தோடுங்கான் மாழ்கித்- தனத்திலுற 
வைத்தபெருந் திட்பமடி வையாத நான்முகனை 
மைத்தவிழி நீருகவை வார். 

இதில் , பாதங்களின் மென்மைக்குற்றத்தால் 
வீணாக முலைகளிற் கடினத்தைவைத்த நான்முகனிந்தை 
கூறப்பட்டது . 

ஈவது , குணத்தினர் குற்றத்தைச் சொல்லுதல் . 
உ - ம் . " நாறாத் தகடேபோ னன்மலர்மேற் பொற்பாவாய் 

நீறாய் நிலத்து விளியரோ - வேறாய 
புன்மக்கள் பக்கம் புகுவாய்நீ பொன்போலு 
நன்மக்கள் பக்கர் துறந்து . 

இதில் ,நல்லோர் பெருமைக்குணத்தாற் றிருமக 
ளுக்கு அவரையடையாமைக்குற்றங் கூறப்பட்டது . 


டை 


அணியிலக்கணம் . 


சு - வது!, குற்றத்தினாந்தணத்தைச்சொல்லுதல் . 
உ - ம் . " கோவடுவேற் கொற்றவ நீ கொல்லாமை விட்டதுவே 

சேவகர்க்குப் பேரூதியம் . 

இதில் , அரசன் கொடுமைக்குற்றத்தினாற் கொலை 
யின்றிப் புறம்போதற்குணஞ் சொல்லப்பட்டது . 

எய் . இகழ்ச்சியணி . 
இது ஒன் றன்குணகுற்றங்களான் மற்றொன்றற்கு 
அவையுளவாகாமையைச் சொல்லுதலாம் . இதனை வட 
நூலார் அவக்வியாலங்காரமென்பர் . அது இரண்டுவகைப் 
படும் . அவற்றுள் , 
க - வது . 

தணத்தினா குணழ ண்டாநாளை . 
உ - ம் . ஆழ வமுக்கி முகக்கினு மாழ்கடனீர் 

நாழி முகவாது நானாம் . 
இதில் , கடலின் பெருமைக்குணத்தா னாழிக்கு 
காள்ளலாகிய 

குணமுண்டாகாமை கூறப் 
பட்டது . 

உ -வது . குற்றத்தாற்குறேழண்டாகாமை . 
உ - ம் . கமலமலர் தற்கண்டு கூம்பு தலாற் காம 

ரமுதகிர ணற்கென் குறைவு . 

இதில் , கமலங் கூம்புதற்குற்றத்தாற் சந்திய 
னுக்குக் குறைவாகிய குற்றமுண்டாகாமை பறப்பட்டது . 

வேண் டலணி . 
இது குற்றத்தாற் குணமுண்டா தலைக் கண்டு அக்குற் 
றத்தைப் பிரார்த்தித்தலாம் . இதனை வட நூலார் அநுக்கியா 
லங்காரமென்பர் . 


எக . 


உ - ம் . 


வெண்டிரு நீறு புனையு மா தவர்க்கு 

விருந்து செய் துறுபெரு மிடியுங் 
கொண்டநல் விரதத் திளைக்கும்யாக் கைய நீ 

கொடியனேற் கருளுநா ளுளதோ. 


அணியிலக்கணம் . 


எங . 


எஉ . இலேசவணி . 
இது குற்றத்தைக் குணமாகவுங் குணத்தைக்குற்ற 
மாசுவஞ் சொல்லுதலாம் . 
உ - ம் . பறவைக ளெலாமனப் படியே திரிதரக் 

குறைவிலிக் கிளிக்குக் கூட்டுச் 
சிறைதீங் கிளவியிற் சேர்பய னாமே , ” 

இது அரசனுக்கினியனாய்த் தன்னினீங்கி அவன் 
புரத்து நெடுநாளாகவிருக்குக் கல்விசான்ற புதல்வனைப் 
பார்த்தற்கு விரும்பிய தந்தையாற் சொல்லப்பட்டது . 
இதில் , மதுரச்சொல்லாகிய குணம் பஞ்சரச்சிறைக்குக் 
காரணமாகையாற் குற்றமாகவும் மதுரச்சொல்லில்லாமை 
யாகிய குற்றம் வேண்டியவாறு திரிதற்குக்காரணமாகை 
யாற் குணமாகவுஞ் சொல்லப்பட்டன . 

குறி நிலையணி . 
இடது புகழ்பொருளை யுணர்த்துஞ்சொற்களாற் குறித் 
தறிதற்குத் தகுதியாகிய பொருளைச் சொல்லுதலாம் .. 
இதனை வட நூலார் முத்திராலங்காரமென்பர் . 
உ - ம் . மந்தா கினியணி வேணிப் பிரான் வெங்கை மன்னவ நீ 

கொந்தார் குழன்மணி மேகலை நூனுட்பங் கொள்வதெங்ஙன் 
சிந்தா மணியுந் திருக்கோ வையுமெழு திக்கொளினு 
நந்தா வுரையை யெழுதலெவ் வாறு நவின்றருளே . " 

இதில் , சிந்தா மணி முதலிய செய்யுள் குறிக் 
கப்பட்டன . 

எச . அரதனமாலையணி . 
இது சொல்லத்தொடங்கிய பொருள்களை முன்பின் 
முறைவழுவாது வரச்சொல்லுதலாம் . இதனை வடநூலார் 
ரத்நாவளியலங்காரமென்பர் . 
உ - ம் . உனது பிர தாப முயிரிழந்த தெவ்வர் 

மனைவியரா னோருறுப்பின் மண்ணுஞ் - சினவிழியி 
னாரமுநெஞ் சிற்றீயு நாசியிற்கா லும்மறிவி 
வாரும் வெளியுருவு மாம் . ” 


அணியிலக்கணம் . 


இதில் , பஞ்சபூதங்களு முறைபிறழாமற் சொல் 
லப்பட்டன . 

எரு . பிறிதின் குணம் பெறலணி . 
இது ஒருபொருளானது தன்குணத்தையிழந்து பிறி 
தொன்றின் குணத்தைக் கவர்தலாம் . இதனை வடநூலார் 
தத்குணாலங்காரமென்பர் . 
உ - ம் . இவண்மூக் கணிமுத் திதழொளியாற் பெற்ற 

துவண்பதும ராகத் தொளி . 

இங்கே குணம் - சுவை யொளியூறோசை நாற்ற 
முதலியன . 

எசு . தொல்லுருப்பெறலணி , 
தனை வடநூலார் பூர்வருபாலங்காரமென்பர் . அது 
இருவகைப்படும் . அவற்றுள், 
க - வது , ஒன்றுமற்றென்றன் குணத்தையடைந்திருந்து மீட்டுத் 

தன்குணத்தையேயடைதலாம் . 
உ - ம் . நித்தன் களக்கறையா னீலுருக்கொள் சேடனுன்சீ 

ருற்றடைந்தான் றன்முன் னுரு . 
2 -வது . ஒரு பொருள் விகாரத்தை யடைந்தபோதிலும் 

பூர்வதிசையைச் சொல்லுதலாம் . 
உ - ம் . வளியால் விளக்கவிந்து மாதுளத்தி னாண 

மொளிமே கலைசெயலா லுண்டு . எனவரும் . 
“ நின்னொடு முரணிய நிருபர்நா டழிந்து 
மரசுகளுறையிடத் தரசுகளுறையு 
மாவினம் பொருந்திட மாவினம் பொருந்து 
மத்திகள் வாழிடத் தத்திகள் வாழு 
முரசொலி கெழு மணி முன்றிற் 
பரசுசீர் சிறந்த பண்புடை வேந்தே . " இது சிலேடை . 

எஎ . பிறிதின்குணம்பெறாமையணி . 
இது ஒரு பொருளானது தன்னோடு சம்பந்தித்த பிறி 
தொன்றன் குணமடையாமையாம் . இதனை வடநூலார் 
அதத்குணாலங்காரமென்பர் . 


எசு . 


அணியிலக்கணம் . 
உ - ம் , புனை கழற்கா னங்கோன் புகழ் திசைவே ழங்க 

ணனை மதத்திற் றோய்ந்து நயவார் - மனைவியர் வாட் 
கண்மை யறத் துடைத்துங் காமர் மதிபோல 
வெண்மையுடைத் தாய்விளங்கு மே . 
புகழ் கரிதாகாமை காண்க . 

எவு . தன்குணமிகையணி . 
இது மற்றொன் றன் சார்பினாலே தன தியற்கைக் 
குண மிகுதலாம் . இதனை வடநூலார் அங்குணாலங்கார 
மென்பர் . 
உ - ம் . " வார்செவிசேர் காவிமலர் மான்னையாய் நின்கடைக்கட் 

பார்வையினான் மிக்ககரும் பண்பு . ” 

இதில் , கடைக்கட்பார்வையின் சார்பினாற் குவளை 
யின் கருமைக்கு மிகுதல் சொல்லப்பட்டது . 

மறைவணி. 
து பொதுக்குணத்தினா லிரண்டுபொருள்களுக்கு 
வேற்றுமை தோன்றாமையாம் . இதனை வடநூலார் மீலிதா 
லங்காரமென்பர் . 
உ - ம் . " பேதமுறத் தோன்றா திப் பேதையியற் கைச்சிவப்பார் 
பாதமுற வூட்டிய செம் பஞ்சு . " 

20. பொதுமையணி . 
இது ஒப்புமையா லிரண்டுபொருள்களுக்கு விசேஷம் 
தோன்றாமையாம் . இதனை வடநூலார் சாமானியாலங்கார 
மென்பர் . 
உ- ம் . வண்பதும வாவி யடைந்தமட வார்வதனம் 
பண்பி னறியப் படா . 

வுக . மறையாமையணி , 
இது பொதுக்குணத்தினா லொற்றுமையுடைய விர 
ண்டுபொருள்களுக் கொருகாரணத்தால் வேற்றுமை 
தோன்றுதலாம் . இதனை வடநூலார் உந்மீலிதாலங்கார 
மென்பர் . 


அணியிலக்கணம் . 


உ - ம் . “ ஒழுகுறு மருவி யீட்ட மொலியினா னகுவெண் டிங்கள் 

பழகுறு முடற்க ளங்காற் பாகசா தனன்கூர்ங் கோட்டு 
மழகளி றுமிழ்ம தத்தான் மலர்மிசைக் கடவு ளூர்தி 
யழகுறு நடையா லன்றி யறிதரப் படாவக் குன்றில் . 
து கைலாசவர்ணனை . 

வுஉ . சிறப்பணி . 
இது ஒப்புமையாற் பொதுமையுற்றிருந்த விரண்டு 
பொருள்களுக் கொருகாரணத்தால் விசேஷந் தோன்று 
தலாம் . இதனை வடநூலார் விசேஷகாலங்காரமென்பர் . 
உ - ம் , “ விதுவெழலுஞ் சோர்வுறலான் மின்னார் முகத்திற் 
பதுமமலர் வேறு படும் . ” 

அங . இறையணி . 

வட நூலார் உத்தராலங்காரமென்பர் . அது 
இரண்டுவகைப்படும் அவற்றுள் , 

க - வது . மறைப்பிறை , 
இது ஓரபிப்பிராயத்தைத் தன்னுண் மறைத்து வைத் 
துக்கொண்டிருக்கின்ற வுத்தரத்தைச்சொல்லுதலாம் . 
உ - ம் . " மாயையை யகன்றா னடக்கக்கா லெழுமோ வாயிடை மாற்ற 
மொன் றுண்டோ, போயொரு விடைய முணமனம் வருமோ பொருந் 
துறு பகலிர வுளவோ , காயமு முயிருங் கலந்துவாழ் வுறுமோ கண் 
டன மெனவெனை யொருவர் , நீயறி வுறவிங் குரைப்பவ ருளரோ 
நேரிழா யென்றன னிமலன் . " 
மாயை பிரிவப்பெயரினள் . பிரிவுண் மறைந்தது . 

வியப்பிறை, 
இது ஒருவினாவிற்கு அதனையே விடையாகவும் , 
பலவினாக்களுக்கு ஒன்றேவிடையாகவுஞ் சொல்லுதலாம் . 
உ - ம் . " என்பணி 

பூண்டா 

டா னிறைவன் . 
இதில் , என்பணி - யாது பூணெனவும், எலும்புப் 
பூணெனவு மாம் . 

மாதவன்கைக் கொள்வதெது மந்திரமீ சற்சேது 
காதலுறு மஞ்சக் கரம். 


2- வது . 


அணியிலக்கணம். 


சக 


அசு . 

நுட்பவணி . 
இது பிறர்கருத்தை யறிந்து கொண்டு கருத்தோடு 
கூடிய செய்கையா லெதிர்மொழி கொடுத்தலாம் . இதனை 
வட நூலார் சூஷ்மாலங்காரமென்பர் . 
உ - ம் . காதலன் மெல்லுயிர்க்குக் காவல் புரிந்ததாற் 

பேதைய ராயம் பிரியாத- மாதர் 
டரிருள் கால் சீக்கும் பகலவனை நோக்கிக் 
குடதிசையை நோக்குங் குறிப்பு , ” 

இதில் , மாதர் கூட்டத்திலிருக்கின்ற தலைவி தலை 
வன்கருத்தை யறிந்து தன் செய்கையா லிரவிடைவருக 
வென்று சொல்லியது காண்க . 

அரு . கரவு வெளிப்படுப்பணி . 
இது ஒருவரது மறைத்த செய்கையை , அதனைத்தா 
னறிந்த கருத்தோடு கூடிய தன் செய்கையால் வெளிப் 
படுத்தலாம் . இதனை வடநூலார் பிகிதாலங்காரமென்பர் . 
உ - ம் . கடிமனைக்குக் காலைவரு காவலற்குத் துஞ்சும் 

படிவிரித்தா ளோரணங்கு பாய் . 

இதில் , காலையி லமளிவிரித்தலா லிராமுழுதும் 
பரத்தையரில்லிற் கண்டுஞ்சாதிருந்தமை வெளிப்படுத்தப் 
பட்டது . 

அசு . வஞ்சநவிற்சியணி . 
இது ஒருகாரணத்தானிகழ்ந்த சத்துவமாகிய குண 
த்தை மற்றொரு காரணங்கூறி மறைத்தலாம் . இதனை வட 
நூலார் வியாஜோக்தியலங்காரமென்பர் . சத்துவமென்பன : 
கண்ணீர்வார்தல் - புளகரும்பல் - வியர்த்தல் - நகை தோன் 
றன் முதலியவாம் . 
உ - ம் . " கல்லுயர்தோட் கிள்ளி பரிதொழுது கண்பனி சோர் 

மெல்லியலார் தோழியர்முன் வேறொன்று சொல்லுவராற் 
பொங்கும் படைப்பரப்பின் மீதெழுந்த பூந்துகள் சேர்ந் 
தெங்கண் கலுழ்ந்தன வென்று . " 


எ 


ரு 


அணியிலக்கணம் . 


L. 


இதில் , சோழனைக்கண்ட மங்கையர் தாங்கொண்ட 
மயனோயினா லுளதாகிய கண்ணீர் வார்தலைச சேனா பராகத் 
தா லுள தாயதெனத் தோழியாக்கு மறைத்தது காண்க . 

உஎ . குறிப்புநவிற்சியணி . 
இது ஒருபொருளைக்குறித்துச் சொல்ல வேண்டியதை 
மற்றொரு பொருளைக் குறித்து சொல்லுதலாம். இதனை 
வட நூலார் கூடோக்தியலங்காரமென் பா . 
உ - ம் . " பிறன்புலத்தில் வாய்நயச்சொல் பெட்புடன் கொள் காளா 

யிறைவனடை கின்றனன்விட்டேகு . 

இது மறைவிடத்திற பிறன் மனையாள் வாய்ச 
சொல்லைக்கேளாநிற்கும விடனைக்குறித்து சொல்லவேண் 
டியதைப் பிறனவிளைநிலகதி னெல்லை மேய்கின்ற வெரு 
தைக்குறித்துச் சொல்லியது காண்க . சொல - சொல்லு 
மொழியுமாம . 

அடி . வெளிப்படைநவிற்சியணி . 
இது சிலேஷையான் மறைத்த பொருளைப் புலவன் 
வெளிப்படுத்தலாம் . இதனை வடநூலாா விவிர்தோக்தியலங் 
காரமென்பர் . 
உ - ம் . " பிறன்புலத்தில் வாய்நயச்சொல் பெட்புடன் கொள் காளா 

யிறைவ னடை கினறனன்விட் டேகு --துறையினெனப் 
பண்பி 

னுணரப பகாந்தான் குறிப்பாக 
நண்பினுயர் பாங்க னயந்து . 

அக . யுத்தியணி . 
இது தனது மாமத்தை மறைத்தற்பொருட்டுச் செய் 
கையாற பிறரைவஞ்சித்தலாம் . 
உ - ம் . மாணிழையா ளன்பன் வடிவைப் படத்தெழுதும் 

பாணியிலங் கோர்சிலர் தன் பாங்கரு ற - நாணிமுகங் 
கோட்டினாள் சித்திரித்த கோலவுரு வின்கரத்திற் 
றீட்டினாள் கன்னற் சிலை . 

இதில் , தன்கணவனுருவைக் கருப்புவில்லெழுதி 
வேறுபடுத்திப் பிறரைவஞ்சிததது காண்க . பாணி - காலம் . 


அணியிலக்கணம் . 


நிக 


சுய . உலகவழக்குநவிற்சியணி . 
இது உலகவழக்கச் சொல்லைத் தழுவிக்கொண்டு 
சொல்லுதலாம் . இதனை வடநூலார் லோகோக்தியலங்கார 
மென்பர் . 
உ - ம் . அண்ணனீ பேசாதைந் தாறுமா தம்வரையிற் 
கண்ணைமூடிக்கொண் டிரு . 

கூக . வல்லோர்நவிற்சியணி . 
இது அவ்வுலகவழக்கச்சொல்லே மற்றொரு பொருளை 
யுட்கொண்டிருத்தலாம் . இதனை வடநூலார் சேகோக்தி 
யலங்காரமென்பர் . 
உ - ம் . " பறிமலர்ப்பூங் குஞ்சியாய் பாம்பேபாம் பின்கா 

லறியு முல கத்தென் றறி . 

இதில் , ஒருவன் மற்றொருவன் செய்தியைத் 
தன்னைக்கேட்க , அவன் சமீபத்திருக்கின் றவனைக்காட்டி 
யிவனுக்கே அது தெரியுமென்று சொல்லுங்கருத்தை யுட் 
கொண்டிருத்தல் காண்க . 

க.உ. மடங்குதனவிற்சியணி . 
இது ஒருவரொருபொருளை யறிவுறுத்தற்குச் சொல் 
லிய சொல்லுக்கு மற்றொருவன் சிலேஷையினாலாதல் , 
எடுத்தல் படுத்தன் முதலிய விசைவிகாரத்தினாலா தன் 
மற்றொரு பொருளைக் கற்பித்தலாம் . இதனை வடநூலார் 
வக்ரோக்தியலங்காரமென்பர் . 
உ - ம் , " என்பிழைநெஞ் சிற்பொறுமென் சே தவர சென்பிழைசே 
மன்பொறுக்கு நெஞ்சிலென்றாண் மாது . 

க ங . தன்மைநவிற்சியணி . 
இது சாதிசுபாவதருமத்தையாவது தொழிற்சுபாவ 
தருமத்தையாவது சொல்லுதலாம் . இதனை வடநூலார் 
சுபாவோக்தியலங்காரமென்பர் . 
உ - ம் . “ அப்பூருஞ் செஞ்சடைமே லம்புலியைப் பார்த்துப்பார்த் 

தெப்போதுஞ் சீத்துப்பூத் தென்னுமே - வெப்போடும் 
வாலங்காட் டாரிற்கும் வாயங்கா வாநிற்கு 
மாலங்காட் டான்பூ ணரா . இது சாதித்தன்மை ,, 


ருஉ 


அணியிலக்கணம் . 


" புது மணத்த காதலனும் பூவையும்புன் வாயி 
லெதிருற்று நாண்டமர்கண் டெய்திக் - கதுமென் 
றொருவர்க் கொருவர் வழிவிடப்பல் காற்பின் 
னிருவரும்போய் மீள்வ ரெதிர் " இது தொழிற்றன்மை . 

சுச . நிகழ்வினவிற்சியணி . 
இது முன்னடந்ததையேனும் பின்னடப்பதையேனு 
மப்போது நடக்கிறதாகச் சொல்லுதலாம் . இதனை வட 
நூலார் பாவிகாலங்காரமென்பர் . 
உ - ம் . பிரிவுணர்ந்த வந்தாளப் பேதைவிழிக் கஞ்சஞ் 

சொரிதரளம் யான் றூர நாட்டின்--மருவலுறு 
மிப்போதுங் காண்கின்றே னென்செய்கோ விங்கிதற்குத் 
துப்போது தோழர் சூழ்ந்து . இது நடந்தது . 

சுரு . வீறுகோளணி . 
இது செல்வமிகுதியையேனும் புகழத்தக்க வொரு 
சரித்திரத்தைப் புகழ்பொருளுக்கங்கமாகவேனுஞ் சொல் 
லுதலாம் . இதனை வடநூலார் உதாத்தாலங்காரமென்பர் . 
உ - ம் . மணிப்பொற் குழைகொண்டு கோழியெறி வாழ்க்கை 

யணிப்பொற் கொடிகா ணகன் . இது செல்வமிகுதி . 
" உமையா ளருந்தவஞ்செய் யொண்கச்சி யூரே 
யெமையாள் பரமற் கிடம் , 

கூசு . மிகுதிநவிற்சியணி . 
து ஆச்சரியப் படத்தக்கதாகவும் பொய்யாகவு 
மிருக்கின்ற கொடை சௌரிய முதலியவற்றைப் புகழ்த 
லாம் . இதனை வடநூலார் அதியுக்தியலங்காரமென்பர் . 
உ - ம் . " ஓது புகழ்த் தாதாவாய் நீயு றவிப் போதுலகி 

லா துலர்கள் கற்பகமா னார் . " இது பெருங்கொடை . 
உன்பிரதா பத்தழலின் வற்றுகட லொன்னலர்மா 
னன்னவர்கண் ணீரினிறைந் தன்று . " இது சௌரியம் . 

கஎ . பிரிநிலை நவிற்சியணி 
இது பெயர்ச்சொற்களுக்கு உறுப்பாற்றலான் மற் 
றொரு பொருளைத் தந்துரைத்தலாம் . இதனை வட நூலார் 
நிருக்தியலங்காரமென்பர் . 


அணியிலக்கணம் . 


உ - ம். 


10 


" நலரையில் ராக்கு பழி நண்ணுதலால் வேத 
வலரவனென் றுன்னையறை வார் . 

கூவு . விலக்கணி . 
து பிரசித்தமானதாகியு மபிப்பிராயத்தோடு கூடியு 
மிருக்கின்ற விலக்கைச்சொல்லுதலாம் . இதனை வடநூ 
லார் பிரதிஷேதாலங்காரமென்பர் . 
உ - ம் . 

சூதாடு வோய்சூத மன்று சொரிகணைகண் 
மீதாடு பூசலிது மெய் . 

இதில் , போரிற் சூதத்தன்மையி னில்லாமை 
பிரசித்தமாகவுளதாகவும் ,அன்றென்னும் விலக்கு நீ சூதாட் 
டத்தன்றிப் போரிற் சமர்த்தனல்லையென்னு மிகழ்ச்சியை 
யுட்கொண்டிருக்கின்றது . இது சகுனிக்குச்சொன்னது . 

விதியணி . 
இது பிரசித்தமாகிய பொருளின் விதியானது ஒரபிப் 
பிராயத்தோடு கூடிவருதலாம் . 
உ - ம் . " குயில்குயிலே யாகுங் குவலயத்திற் சீர்மிக் 

குயர் வசந்த கால முறின் . 

இதில் , குயிலுக்குக்குயிற்றன்மையை விதித்தல் 
விணாய் இளவேனில்வரின் 

மதுரவோசையைச் செய்யு 
மென்பதை யுட்கொண்டிருக்கின்றது . 


கூகூ . 


ஏதுவணி . 


இது இரண்டுவகைப்படும் . அவற்றுள் , 
க - வது , காரணத்தைக் காரியத்துடன் சேர்த்துச்சொல்லுதல் . 
உ - ம் . “ பெருந் திங்க டோன்றுமே பெய்வளையார் நெஞ்சிற் 

பொருந்தூட றீர்த்தற் பொருட்டு . 
இதில் , உ 

ஊடறீர்த்தல் - காரியம் . தோன்றுதல் - காரணம் . 
உ - வது , காரணத்தையுங் காரியத்தையும் 

அபேதப்படுத்துச் சொல்லுதல் . 
உ - ம் . கூர்கொணெடு வேலுடைநங் கோன்கடைக்கட் பார்வையே 
சீர்கொள்கவி வாணர் திரு . 

பொருளணி முற்றிற்று . 


அணியிலக்கணம் . 


சால்லணி . 


து மடக்குஞ்சித்திரமுமென விருவகைப்படும் . இவை 
பெரும்பயனுடையவலல . மேற்சொல்லப்பட்ட வணிக 
ரூட் செய்யுளகத்திரண்டு முதலியன கூடி வரின் , ஒருவ 
ரணியும் பலவணிகளின் கூட்டத்தைப்போல மிக்கவ முகைச் 
செய்து நிற்றலால் , வேறணியாகவே கொள்ள வேண்டும் . 
அது சேர்வையணியும் கலவையணியும் என 

என விரு 
வகைப்படும் . அவற்றுள் , 

சேர்வையணி . 
எள்ளுமரிசியுஞ சோநதாற்போல விளங்குகின்ற 
பேதத்தையுடைய பலவணிகளது சேர்கையாம் . இதனை 
வட நூலார் சம்சிருஷ்டியலங்காரமென்பர் . அது மூன்று 
வகைப்படும் . 

அவற்றுள , 

க . பொருளணிச்சேர்வை . இது பொருளணிகள் 
பலசேர்ந்து வருதலாம் . 
உ - ம் . “ காரிரு ளங்கங் களைப்பூசல் போன்றிமைம் 

மாரியைவா னம்பெய் வது மானும் - பேருலகிற் 
றீயரைச் சேர்ந் தாங்கே சிறிதும் பயன்படா 

வாயினவா லந்தோ விழி ” -இதில் , இரண்டு தற்குறிப்பு 
மோருவமையுஞ் சோந்து வந்தமைகாண்க . 

உ . சொல்லணிச்சேர்வை . இது சொல்லணிகள் 
பலசேர்ந்து வருதலாம். 
உ - ம் . “ கந்தரங் கானந் தனிற்சென் றடங்கிலென் காசிக்கதே 

கந்தரங் கானந்த நண்ணிலென் கன்னியா கட்டளகக் 
கந்தரங் கானந்த நின்றா டெழிற்செந்தில் கண்டிறைஞ்சிக் 
கந்தரங் கானந்த நல்கச் சனனங் கடந்திலரே . " 
இது நிரோஷ்டகமும் யமகமுங்கலந்து வந்தது . 

ஈ . சொற்பொருளணிச்சேர்வை . இது சொல்லணி 
யும் பொருளணியுஞ் சேர்ந்துவருதலாம , 
உ - ம் , “ ஆன்றார்ந்த காவி னளியாடு பூந்தேன் 

மான்றீன்ற வேரன் மணியீர்ங்க வுணமாச 


அணியிலக்கணம் . 


சான்சேங்கு கோட்டிற் றயங்கு மணிமுத்தோ 
டேன் றூர்ந்து நாட்டி னடக்கவெழு மார்த்து . " 

இது கலிவிருத்தமாகவேனும் வெண்பாவாக 
வேனும் வாசிக்கப்படு தலாற் பிறிதுபடுபாட்டென்னுஞ் 
சொல்லணியும் , மலையினது பெருஞ்சம்பத்தைச் சொல்லு 
தலால் வீறுகோளென்னும் பொருளணியு மாம் . 

கலவையணி . 
பாலு நீருஞ்சேர்ந்தாற்போல விளங்காத பேதத்தை 
யுடைய பலவணிகளது கலப்பாம் . இதனை வடநூலார் சங்க 
ராலங்காரமென்பர் . அது நான்குவகைப்படும் . அவற்றுள் , 

க . உறுப்புறுப்பிக்கலவை . இது ஒன்று தலைமைத் 
தாயு மொழிந்தன தலைமையில்லனவாகியுங் கலந்துவரு 
தலாம் . 
உ - ம் . " காற்றினசை தாருநிழல் கண்மதிய மென்னுமரி 

யேற்றிற் றுமிப்புண் டிகெருமை - தோற்றருவி 
னல்லெனுமால் யானை யவயவத்துண டோவென்று 
சொல்லுறவே தோன்றுந் துடித்து . ” 

இதில் , மதியமென்னுமரியேறு அல்லெனுமால் 
யானை எனனப்பட்ட விரண்டுருவகங்களும் , அவயவத் 
துண்டோவென்னுத்தற்குறிப்பிற் குறுப்பாதலால் , உறுப் 
பாகிய வுருவகத்திற்கும்உறுப்பியாகிய தற்குறிப்பிற்குங் 
கலப்பாம் . 

உ . நிகர்தலைமைக்கலவை . இது பலவணிகளுர் 
தலைமை யுடையனவாய்க் கலந்து வருதலாம் . 
உ - ம் . “ அங்குலி யாற்கா ரோதிக் கற்றை நீக்குதல்போ லல்லைத் 

திங்கடன் கதிரா னீக்கல் செய்து மூ இறுகண் போலும் 
பங்கய மலர்ப டைத்துப் பாருல கதனின் மேய 
கங்குன் மான் முகஞ்சு வைக்கின் றனனெனக் கருதத்தோன் 

இதில் , உறுப்புகளாகிய விரண்டுவமைகளாலுந் . 
தோன்றுஞ்சந்திரனை வினைமுதலாகவுடைய விராத்திரியின் 
முகசும்பனத் தற்குறிப்பு திங்களிலும் இராத்திரியிலுந் 
தலைவன் றலைவிகளின் செய்கை யாரோபமாகிய சுருங்கச் 
சொல்லலணியை யுட்கொண்டே தோன்றுகின்றது . சுருங் 
கச்சொல்லலை யுட்கொள்ளாமற் போனாற் சும்பனத்தற் 


அணியிலக்கணம் . 
குறிப்பிற்கு வேறோராதாரமில்லாமையா லிரண்டுவமை 
களுந் தற்குறிப்பையுஞ் சுருங்கச்சொல்லலையுஞ் சமமாகத் 
தோன்றச் செய்கின்றன ஆதலாலவ்விரண்டு நிகராயின . 

ந . ஐயக்கலவை . இது இதுவோவது வோ வென் 
றையுறப் பலவணிகள் கலந்துவருதலாம் . 
உ - ம் . அழற்கடுவாய் நாக மடியிலுள தேற்பல் 

பழத்தருவா லுண்டோ பயன் . ” 

இதில் , பாம்பின் செய்தி வர்ணிக்கப்பட்டுக் 
கொண்டிருப்ப , அரசனரண்மனைவாயிலிலிருக்குங் கொடி 
யோனது செய்தியும் தோன்றுகின்றது . இங்கே பாம்பின் 
செய்தி வர்ணியமாகக் கொடியோனது செய்தியவாணிய 
மாயிற் சுருங்கச்சொல்லலாம் . அங்ஙன மன்றி , வர்ணிய 
மாகிய கொடியோன் செய்தி தோன்று தற்பொருட்டு 
அவர்ணியமாகிய பாம்பின் செய்தி சொல்லப்பட்டதென் 
றாற் புனைவிலி புகழ்ச்சியாம் . அங்ஙனமன்றிப் பார்க்கப்பட் 
டுக்கொண்டிருக்கின்ற பாம்பின் செய்தியை வர்ணித்தலாற் 
சமீபத்திருக்குங் கொடியோன் செய்தி வெளிப்படுத்தப் 
படின் இரண்டும் வர்ணியங்களாதலாற் புனைவுளிவிளைவாம் . 
என்றிவ்வாறையுற மூன்றணிகள் கலந்துவந்தமைகாண்க . 

ச . ஒரு தொடர்ப்பொருட்கலவை. இது ஒருபாட்டிஉற் 
சொற்களனைத்து மொரு பொருளையே சொல்லாநிற்ப வப் 
பொருளிலிரண்டணிகளி னிலக்கணமுண்மையால் அவ் 
விரண்டுத் தோன்று தலாம் . 

" சோலை வாயிற் சுடரு நிலாமணி 
யால வாலத் தவிர்மதி யாற்புனல் 
கால வாய்ந்த கதிர்மணி முல்லையின் 
கோல நாண்மலர் கொய்வதற் கெய்தினாள் . " 

இதனுட் சொல்லப்பட்ட பொருள் செல்வமிகு 
தியைச் சொல்லுதலென்னுமிலக்கணத்தால் வீறுகோளும் , 
சம்பந்தமில்லாதிருப்பச் சம்பந்தத்தைக் கற்பித்தலென்னு 
மிலக்கணத்தால் உயர்வு நவிற்சியுமாம் . 

அணியிலக்கணம் 

முற்றிற்று . 


உ - ம் . 


a563 


எழுத்தியல் 


( க) 


க . 


( கக ) 


க . 


கடு . உயிர்மெய் போல வொற்றுமிம் முறைபெறும் . 

உயிர்மெய் வழக்க பெய்வழக் சாகும் 
வேற்றுமைக் கண்ணே யென் றர் பிறரும் . 
நால்வகை வருணத் தோர்க்கு நால்வகை 
யியம்பு மெழுத்தை யியவர் முதன்மொழி 
மற்றவை மயங்கினும் வரையா ராண்டே , 

( க 2 ) 
க.வு. மக்கட்ட ராதிநான்கிற்கும் வருந்த 

கத்தஞ் பாதி யெழுத்தே யவரவர்க்கு 
வைந்துமுன் னெரிபபி ன தூரன் புடைத்தே 
மயங்கினும் வரையார் பயன்பட வரினே : 

இந்திரகாளியார் . (கங ) 


ஈ .- 


கதி . 


கக . 


(க) 


20 . 


2 க . 


வானவர் மக்கணரகர் விலங்கென 
ஆனமில் கதியே யொருகான் காகும் . 

( 
கதியெனப் படுபவை நாண்ட க விரிப்பிற் 
றேவர் மகனார் விலங்கென 
மேவிய கதிக வீரிரண் டாதா : 

இந்திரகாளியார் . ( 2 ) 
தேவர் வரார் விலங்கிரன 
சேவிய நான்கே யெபூந் தியல் கதியே : 

பரணர் , ( ங ) 
அவற்றுள் , உயிர்க்குறில வலலின மீற்றெழுத் தொழியப் 
பார்பபுறு வானவர் கதியெனப் படுமே . 

( ச) 
2.கூ. தேவர் கதியே தெரியுங் காலை 
அஇ உஎ காட தபவே : 

பரணர் . 

( ரு ) 
மக்கட் கதியே நெட்டுயிர் நான் கொடு 
மிக்க சிறப்பின ஙஞண நமவே . 

( சு ) 
உடு . அவை தாம் ;-ஆஈ ஊஏ ஙஞண நமக்கள் . 

( எ ) 


22 , 


2 T. 


பன்னிருபாட்டியல் . 


( 
அ 
) 


உஎ . 


உசு . ஒழிந்தன ஐஔ ஆய்த வெழுத்துங் 
கழிந்தன வளனவு நரகர் கதியே . 

விரண்டும் யரல றழவெனத் 
தொக்கன வைந்தும் விலங்கின் கதியே . 

( கூ ) 
24. மன்னுவர் தேவர் மக்கள் செய்யுளுண் 

மன்னார் விலங்கொடு நரகர் கதியே. 
விலங்கு நரகும் விலங்கின வென்ப : 

இந்திரகாளியார் . ( க்க ) 
கூ0 . நாகும் விலங்கும் வரைவ ரீண்டே 
தேவரு மக்களு மேவின் பாட்டே . 

( கஉ ) 


( 
க 
0 
) 


உக . 


கூ.க. 


(க) 


கூகூ. 


சு .-- உண்டி . 
அமுதென விடமென வருமிரு வகைா! 

முணவெனப் புலவருரைத் தன ருளரே. 
கூஉ . நஞ்சென வமுதென நவிலவும் படுமே : 

பொய்கையார் . ( 2 ) 
உணவே யமுதம விடமு பாகும் : 

அவிநயனார் . ( ங ) 
ங ச . உயிர்க்குறி னான்கொடு கச தப நமல் 

* மயக்கற வமுத வெழுத்தாகு மென்ப . 
அவை : - அ , இ , உ , எ , க , ச , த , ப , ந , ம , வ . 
கூடு . இவ்வுயிர் மெய்யோ டி யைந் தன கொளலே 

விரண்டும் பரல மூன்று 5 
தாவிலிவ் விருவகைக கூட் டத தியைந்தன் 
மளவு பாய்தமு மைவகைக குறுக்கமு 
முௗமலி புலவ ருரைத்தனர் நஞ்சென் 
றவையொரு பெயர் மருங் கணைய நிற்பி 
னவையுறு துஞ்சலு நடுக்கமுஞ் செய்யும் . 

( n ) 
1 || நரகரும் பி- ம . 
* எனப்பதினொன்று மமுதென மொழிப பி - ம் . 
* முள மகிழ் பி -ம் . 
1 னவையுறத் துஞ்சலுங் கெடுதலுஞ் பி - ம் , 


கூசு . 


கூக . 


எழுத்தியல் . 
கூ.61 , இருவகைக் கூட்டத் தியைந் தமேற் கூறிய 

ஆகார வோகாரத தொடுய ரலக்க 
ளன்னு மொறறொடு மியைந் தவுயி ரளபெடை . ( எ ) 
ஐவகைக குறுக்கமு மறையுங் காலை 
இகர ஒகர ஐகார ஒளகார 
| -தர மென்னு மிவற்றின் குறுகம் . 

(அ ) 
ஆ ஒ யரல முதலிய வளபெடை 
யாய்தமைங கு றுகக முளப்பட வெல்லாம் 
விடமென மொழியபெய்யுணர் , தோரே : 

பரணர் . ( கூ ) 
10. " ஞ்சா சொற்பொடு நட த வுயிர்களும் 
வஞரமில் புலவர் மபதநில ரென்ப ; 

( க ) 
இருவகை ாண்டியென் றெடுத்கன வல்ல 
தாமே நிறபினு கோமி வென்ப ; 

( கக ) 
நஞ்சு மமுதா மங்கலம் புகனே ; 

( 52 ) 
சங . அமுதெழுக தென்ற லா தியுயிர் நான்கொடு . 
புணர்ந்த மெய்யை யுணர்நதமு தென்ப ; 

( கா ) 
Fr. பொய்யா மமுதின் மேவிய வுயிரும் 
பொய்தீர் புலவா பொருத்தின வென்ப : 

$ இவை இந்திர காளியார் . ( கச ) 


சக . 


ச 2 . 


ரு.-- பால் . 


சரு . ஆண்பால் பெண்டா லலியென நின்ற 

மூன்றே பாலென மொழிந்தனர் புலவர் . 

இருவகை யைங்குறி லாண்பா லென்ப . 
சஎ . அகரமோ டைங்குறி லென்றா ராண்பால் . 


( க ) 
(உ ) 


ச . 


தெரிந்த யாலமேல் " என்னும் வெண்பாவுரையில் இவ்வைந்து 
சூத்திரங்களையு மெடுத்தோதி இவற்றை இந்திரகாளியமென்றர் வச்சணந்தி 
மாலையுரைகாரரும் . 


பன்னிருபாட்டியல் . 


சஅ . நெடிலே ழிருவகை பெண்பா லென்ப . 

( ச ) 
சக . ஒற்று மாய்தமு மலியெனப் படுமே . 

( ரு ) 
–0 . ஒற்றின் வருக்கமு பொன்பதிற் றிரட்டியும் 
பெற்ற வாய்தமும் பேடெனப் படுமே . 

( சு ) 
ருக . அவ்வவ் வெழுத்தே யப்பாற் குரிய 

விரவினும் வரையா ரலியெழுத் தொழித்தே. ( எ ) 
நஉ . அவ்விரு பாற்கு பாவியெழுத் தாகா 
தம்முண் மயங்கினும் தாவின் தென்ப. 

( அ ) 
ருகூ . உயிரீ ராறு பானென மொழிப் 

வுயிர்மெய் யெல்லாம் பெண்ணென மொழிப் 
வடமபெழுத் தெல்லா நபஞ்சகமாகும் : 

பொய்கையார் . ( க ) 
சு .-- தானம் . 


ருச . குறிலைந் துடனெடில் கூட்டி நின்ற 

ஐ ஔ விரண்டும் இ உவடக்கிய 
பால குமார வரா மூடாய 

மரணமென் றைவகைத் தானம வகுத்தனர் . ( க ) 
ருரு . முன்பிற் செய்யுண் முதலெழுத ததற்குப் 
பொருத்தமும் விருத்த முய பகையுங் கொனலே : 

அகத்தியர் பாட்டியல் ( 2 ) 
நட்பே யுதாசீ னமபகை யென்னு 
மொப்புடைக் குறிப்பி னொருமூன முகும் . 


ருர் . 


(ச ) 


ரு எ . பால குமார வரா வென்னு 

மூவகைத் தானமு நட்பெனப் படுமே . 
ருஅ . ஒழிந்த விரண்டு முதாசி னம்பகை . * 
1 தவறின்றதுவே பி- ம் . 

இது பரணர் பாட்டியல் என்பது குற்றெழுத்தாடூஉ என்னும் 
நவநீதப்பாட்டியலுரையால் விளங்குகின்றது . 

* பகையுமாம் . பி - ம் . 


எழுத்தியல் . 


நிக , பாட்டுடைத் தலைவ னியற்பெயர் முன்னெழுத்துப் 

பாலனாக நால்வகை யெழுத்தும் 
வட்டமாய் 

முறைமையி னியலு மென்ப . 


( 
சு 
) 


Jா ( ) . 


(எ ) 


சாக . 


பெயர்முத 

தலெழுத்நா பால் கை 
நால்வகை யெழுத்தினும் வட்ட பாக 
முறையே நட்புதா சீனம் பகைவரும் . 
அகரந் தனக்காய நட்பென் றுரைப்ப 
விகர வசரங்க டாம் ; 
அகரக் கெநாமுநாசின மாகு 
மகரக் கொகரம் பகை ; 


( அ ) 


சா 2 . 


( கூ ) 


க . 


உகர மெகர மெனவிரண்டு மென்ப 
விகரக் தனக்காய கட்ட ; 


( க 0 ) 


சாச . 


தானே பாகு 


இகரக் கொகர 

முது 
மிகரக் ககரம் பகை ; 


(கக) 


Jாடு . உகர வெபூத்துக்கு நட்பாய் வருமே 

யெகர வொகரங்கடாம் ; 


( கஉ ) 


h Jா . 


உகரக் ககர முதாசீன மென்ப 
வுகரக் இகரம் பகை ; 


(( கா ) 


dr . 


of 3 ரக் கொகர மகரநட் பாகு 
மிகர முதாசீன மாப் ; 


( கச ) 


சாஅ . 


( கரு ) 


சாக . 


எகரந் தனக்குப் பகையென் றுரைப்ப 
துகர வெழுத்தென் றுணர் ; 
ஒகர வெழுத்துக் ககர வெழுத்து 

மிகர வெழுத்து நட் பாம் ; 
10. ஓகரக் குகர முதாசீன மாகு 

மெகரம் பகையா மெனல் ; 


( கசு ) 


( கஎ ) 


விகரம் பகையென் றறி பி - ம் . 


भ 


பன்னிருபாட்டியல் . 


எக . நட்புப் பகையாம் பகையுநட் பா மவை 
வைத்த முறையே கொளல்: 

இவை கல்லாடனார் . ( கஅ ) 
எ .-- கன்னல் . 


எ 2 . குணபாற் பரிதி தென்பா லியமன் 
குடபால் வருணன் வடபாற் சோ 

சோமன் 
றிசைமுக னடுவாந் தெய்வ நிலைகளிற் 
குறிலைந் தமைத்து முதன்மூன்றுங் கொள்கென 
நெறியறி புலமை யறிஞர் நேர்ந் தனரே. 


( க ) 


எங . அருக்க னியமன் வருவான் சோமன் 

பிரமனுத் தெய்வ நிலையெனப் பேசுவர் . 


( உ ) 


எச் . 


அகரமுத லாக முறையா னெய்தவத் 
தெய்வந் தம்மேல் வைக்கப் படுமே : 

கபிலர் . ( ங ) 
எரு , உரைத்த குறிலைத் தொசோவொன் முக 
வருக்கனோ டாகுமன் வாறு நாழிகை. 

( ச ) 
எசு . அகரந் தானே யருக்கனோ டுதிப்ப 

விகா மின்புற வெய்தி யிருக்கு 
முகர நடக்கு மெகர முறங்கு 

மொகரந் துஞ்சுமென் றுரைத்தனர் புலவர் . 
எஎ , அவரவர் பெயர்முத லெழுத்துவந் துதிப்ப 
வவரவர்ப் பாடி . னாக்கந் தருமே : 

இந்திரகாளியார், ( சு ) 
எஅ . இராப்பொழு திற்கு மிவ்வகை கொள்க . 

( எ ) 


வு .-- புள். 


எகூ , 


ஐவகைக் குறிலு மகரமுத லாக 
வல்லூ சந்தை வலியன் குருகே 
மெல்லியன் மயிலென விளம்பின ரிவற்றின் 


கொளின் பி - ம் . 


எழுத்தியல் . 


40 . 


பொருத்தமும் விருத்தமும் பகையும் பலனும் 
விரித்தினி தெண்ணி மேவினர் கொள்லே . 
எண்ண 

வப் பட்ட அகரமுதலைந்தும் 
வல்லூ ரந்தை வலியான் குருகே 
மெல்லியன் மயிலென விளம்பிய வியற்கையிற் 
புள்ளென விளப்பும் புலவரு முளரே : 

பரணர். 


( 2 ) 


-நாள் . 


( க ) 


( 2 ) 


( ங ) 


அக , பொமிக்கு முதலா வாகிய வெழுத்துக் 

கோதிய நாள் வகையியற்றுதல் கடனே . 
உயிர்முகனான்குஞ் செயிர்தபு கார்த்திகை 
யைந்து மூன்று மவற்றி னடைவே 

வந்தபூ ராட முத்திரா டம்மே . 
அங , ககர வருக்க வகைநான் விரிப்பி 

னான்கு மிரண்டு மூன்று மூன்று 

மோண மாதிரை புனர்பூசம் பூசம் . 
ச . சகர நான்கைந் தொரு மூன் றிவற்றின் 

வகைநா ளிரேபதி முதன்மூன் றென்ப . 
அடு . ஞகர வருக்கத் தொருமூன் றவிட்டம் . 
ஞா , செ , ஞொ , 2 - ம் - ஞாலம் , ஞெகிழி , ஞொள்கல் . 
அசு . தகர வருக்கத் திரண்டேழ் மூன்றற்கு 

வகைநாள் சோதி விசாகஞ் சதயம் . 
அ .07 . நகரத் தாறு மநுடத் தடைவே 

யேனை யாறுங் கேட்டைபூ ரட்டாதி . 
அஅ . * பத்திய பகரத் தொருநான் கிரண்டா 

அத்திர மத்தஞ் சித்திரை யாகும் . 


( ச ) 


( சு ) 


( எ ) 


( அ ) 


* நாமநாண் மொழிக்கு முதலாகிய வெழுத்து, பி- ம் . 

செயிர்தீர் பி- ம் . 
|| மூன்று மவிட்டம் பி-ம் . 
* பற்றிய பி- ம் . 


2 


30 


பன்னிருபாட்டியல் . 


க . 


வ dை 


அசு . மகரத் தாறு மூன்று மூன்று 
மகமா யிலியம் பூர டாகும் . 

( 5 ) 
யாவே யுத்திரட்டாதி யேனை 
யூயோ மூலமென றுணர்ந்திசி னோரே . 

( 0 ) 
கூக . யூயோ விரண்டு போனான் ! 
யாவே யுத்திரட்டாதிநாள பெறுமே . 

( கக ) 
ஒருநான் குரோகணி வகர 
மற்றை நான்கு பசியாதா , 

( h ) 
சுங . மூவகை யாயசசெய நான D / > றைத்தே 

முட்டம் ராசி லைடா சியரா 1 
விட்டனர் பின்னா பேவின தொவலே . 

( கா ) 
இரண்டீ ரிரண்டா வெட்டொன் பானென 
திரண்ட நாளே 

செல்வம் // நரு 

( க ) 
கூரு . நன்பை : பொருலயே பின்ப , தநமோ ந 

தொனனெறியபாதைதன தே . 

அவை , - மூவலிக யொனபதில் முதனமும் ஒலாம் . ( கரு ) 
கூசு . சிறந்தசீர்த தலைவன் பிராம் நா வாயினும் 

பெயர் நா வா பினு மியவன : ர ந பின் 
னொன்றற் கேனு ரிரடை ) கேனு 
* மூன்றிகழ் பொருத்த பொமிலது கடனே . ( 5 ) 

எழுத்தியல் முற்றிற்று . 


t “ சொல்லியகாளிருபத தேழையம ஒன பதொன்பதாக மூன்று 
கூறாக்கிப் பாட்டுடைத் தலைவனியற்பெயரின் முதலெழுததிஞளைத் தொட 
ங்கிக் கூறுகளையெண்ண , ஒன்று மூன்று ஐந்து ஏழ்வரிற் பொருந்தா . அல் 
லாத நாட்களுட் பாட்டுடைத் தலைவன பெயா முதலெழுததினிராசி தொட 
ங்கி எட்டாமிராசி நாட்களும பொருந்தா. 

வைராசியமாகிய எண்பததெட் 
டாங்கால் நின்றநாளும் பொருந்தாது . என்பது வச்சணந்திமாலையுரை . 

* மூன்று இகழ் பொருத்தம் 1 , இ , எ என்னும் மூன்றினையும் 
விட்ட பொருத்தம் . 


சொல்லியல் . 


சரே 


ாரசை 


கூக 


க 00 


மூவசை 


ன 


க (05 


நவையறு பிரக்கண மங்கல + சொறபெய 
ரிவையொரு நாருக கியம்புகல சொலலியல் . ( க ) 

-சீரக்கணம் . 
கூன 

மூவகைர சீரே 
நாலரை சீரே யோரரை சீரென 
சாவகை நான குத தெரிந்தனர் வா . 

( உ ) 
பாரசை யகவன மூவரை நான்கு 
தோறில் வெள்ள நிரைாறில் வசி 
நாலரை பொதுமற ரோசை சிரே . 

(ங ) 
* யெண்ரீரக கணரென மொழிந்தன 
ரசரால யோரரை யொழிததே . 

( ச ) 
கணமே மூவாக கட்ட மாகும் : 

கபிலர் . (ரு ) 
க 02 முறபாட டெபேயின் முதலிரசைசசொல 

சொற்பான் பங்கலா சொலலொடு தோன்றி 
திறபினும் கொள்ள பெரியவா தோரே . ( ஈ ) 
நனமை செய ஹ எவற்றிற்குத 
தொ ன்னெனறி பரபி னினம ய யானே 
கால > TJS , மேலே ரொழித்தனர் : 

இந்திரகாளியார் . ( எ ) 
க நீடிப மானன றிங்க ணிலநீ , 

சூரியன் வானவி பாறென 
வியமயினா தெய்வ லம்பெறு புலவா . 

( அ ) 
காரு நேரசை மூனறிய மான ன தற்குச் 

சீர் புனை நாவே பரணி வாழ்நாண் 
மற்றது பயக்குமென றுய்ததுரைத் தனரே. 

யொணசா பி- ம் . 
+ இயமானனைச சுவாககம என்னும் பெயராற் கூறுவர் வெண்பாப் 
பாட்டியலார் . இந்திரகணமெனபா நவநீதப்பாட்டியலுரைகாரர். இந்திர 
கணமே பெருக்கஞ்செய்யுளு, சந்திர கணமே வாழ்நா டருமே ” -- மாழலம் : 
என்பது நவநீதப்பாட்டியலுரை மேற்கோள் . 


காக 


க 


* 


கஉ 


பன்னிருபாட்டியல் . 


கா 


( க 0 ) 


( கக ) 


( 52 ) 


நிரைநேர் நேரது நீண்மதி யதற்கு 

வருநாண் மகசிர மலிபுக ழாகும் . 
| 40 எ நிரையசை மூன்று நிலக்கண பதற்குக் 

தருநாள் கேட்டை திருமிகத் தருமே. 
க0 அ 

நீர்க்கண நேர்நிரை நிரைநாள் சதயம் 

பார்க்கதிர்ப் பெருக்கம் பார்க்கு மென்ப . 
காக கண்ணிய நேர்நிரை நேர்வரிற் கடுங்கதிர் 

நண்ணிய நோய் தரு நாள்புனர் பூரம் 
நிரைநிரை நேர் தாம் வரின ச வானம் 

பெருகிய கேடது - கருநா ளோணம் . 
ககள் நெருப்பின் கணநிரை நேர் நிரை கார்த்திகை 

விருப்பு , பான் திடுக்கண் செய்யும் . 
ககக , காட்டிய நேர்நேர் நிரைவரிற் காற்றது 

நாட்டறை போக்குநாள் போதி யாகும் , 
ககஉ நிற்பன தீக்கண நான்கவை நீக்கி 

நற்கண நான்கவை நாட்டினர் கொளலே . 
அவைதாம் ; 
நீரே நிலனே வானே நீண்மதி 
சீரிய மானன் செந்கீக் தெறுக்கிர் 
காற்றெனக் கிளர்ந்த மற்றன வென்ப . 
தேர்முத லாகி நிரையிணை பின் வரி 

னீர்க்கண மென்ப நெறியுணர்ந் தோரே . 
கக நிரைமூன் றியைந்தது நிலனெனத் தகுமே . 
ககஈ முந்துநிரை யிணைந் 

நேரி 

று மூவசை 
யந்தர கணமென் றறிதல் வேண்டும் . 
ககஎ முதனிரை யாகி யிணை நேர் வழிவரி 

னதுமதிக் கணமென் றறிந்தனர் கொளலே . 
- நாளோண மென்ப பி - ம் . 
* றறைதல் பி - ம் . 

மறைந்தனர் பி - ம் , 


( 
கச 
) 


ககக 


( கஎ ) 


( கஅ ) 
( கக ) 


( உ c ) 


( உக ) 


சொல்லியல் . 


கா 


( உ.உ ) 


ககக 


( உங ) 


க 20 


(உச ) 


கக - நேரசை மூன்றிய பானன் கணமே. || 

தேர் நடு வாதி நிரையிரு பாலுஞ் 
ரேரு மா பிற செருதீக கணமே . 
நிரைநடு லாகி தேரிரு பாலவரி 
னலகதிாக கணமென் றறிந் தனர் கொளலே . 
பாறுநிரை யாகியிணைநேர் முன்வரின் 
மாறி வந்த மாருத கணமே . 
நிலனு மதியு நமிய மானனு 
நலமிகு முகவரிற் பிறநான் கும்பகை . 
யாவர் செய்யுட்கு மினபொடு | ந 
மூவகை சிரே முதனிற் பனவே . 


க 2 க 


( உரு ) 


க 22. 


( உச ) 


கரு 


ண 


( உஎ ) 


கஉச 


அவைதாம் ; --- 
பெருக்கஞ் செய்தலின் வாழ்நாள் பயத்தலிற் 
நருக்கிய ரீதகி கன் ? னத தருகளின் 
மிகுதிரு வாககலின வேந்தர்க்கும் பிறர்க்குந் 
தகுமெனப் 

பகரி 

னு , தகாது மற்றச 
ரீக்குரிய நாளொடு செய்யுட் செய்யும் 
பொருபடைக் குரிசிாைன் பொருந்தாக் கடையே , 


( உஅ ) 


مدل 


கஉரு அவைதாம் ; -- 

தேயம் போக்கு தல செல்வதது விளிதல் 
சூனிய மாதல ஈழனோ அத 
லூனம் பயக்குமென் றுரைத்தன ராயினு 
மாதியமுதெழுத தாகிய சீர்கட் 
கோதிய தெய்வக திற்குரித் தாக 
வோதிய நாளொடு பாடப் படுமே . 


உக 


// " பேரசை மூன்றிய மான னிரைப்பின்பு நேரிரண்டு - சேர்வன திங்க 
ணிரையசை மூன்றுஞ் செழுநிலமா- நேரசைப் பின்னர் நிரையிரண் டாய்வரி 
னீர்க்கணமாந - தேரிய லல்குற் றிருவே யிதுநல்ல சீர்க்கணமே . " என்பது 
நவநீதப்பாட்டியல். 


பன்னிருபாட்டியல் . 


கஉசு 


கஉஎ 


( 
. 


கஉ அ 


கஉக 


கங0 


எல்லாக் கணமு நாணல மிலவெனிற் 
பொல்லாங்கு தருமெனப் புகல 

வேண்டும் . : 

இந்திரகாளியார் . ( 10 ) 
மங்கல மமைந்த சொல்லொடு பொருந்திய 
வீரசை நான்கினு ணோ மொழித்து 
நிரையீற் றியற்சீர் முதற்க ணிற்பினும் 
வரையார் மூவசை வாராக் காலே . 

( ங ) 
ஈரசை முதலா நே செழித்து 
நிரையீற்று மங்கலம் புணர்ந்தனர் கொளலே . (ங.உ ) 
நிரைநிரை கொற்றவை கேர்கிரை பாந்தன் . 
அவை தாம் : 
மிகுதரு திருவும் புகழுஞ் செய்யும் : 

சேந்தப் பூதனார் . ( ந. சா ) 
கஙக ஓரசைச் சீரு நாலசைச 

மீரசைச் சீருணேரி று சிரு 
மங்கலம் புணரினு மங்குதல் செய்யும் : 

கோவூர்க்கிழார் . ( நடு ) 
உ .-- மங்கலச் சொல் . 
பொன்பூத் திருமணி புனலா ரணங்கடல் 
செங்கதிர் திகிரி தேர் பரி பெழுததே 
மாநிலங் கங்கை மலையக மு.தங் 
கார்புய லுலகங்களிறே யருந்ததி 
பார்மதி நாள் சீர் ஞெண்டே னென்ன 
வெண்ணிய சொல்லே யவையல் பிரவங 
கண்ணிய மங்கலர் சொல்லெனக் காட்டினர் . 

( க ) 
ககூகூ சொல்லெனப் படுபவை சொல்லுங் காலைத் 

திருப்பொன் பூமி புனன்மணி கடல்யா 
றெழுத்தமு தெழின் மழை பசுங்கதிர் செஞ்சுடர் 
நாள்சொன் ஞெண்டு நாட்டிய பரிமலை 
கருட னருந்ததி மற்றிவை யென்ப 
நிலைபெறு மங்கல நெறிநிற் பனவே : 

பொய்கையார் . (உ ) 


கஙஉ 


சொல்லியல் . 


கருச 


கங் 


கா 


கஙன 


செப்பிய வடம்பொடு சேரா துயிர்முத 
னிப்பன மக்கட் கரெனிவேர்ந்திலர் 
பாவ க.--- MT முனிவாகமே. 

( ங ) 
கூடு உவாடு புடைபா பென்மையுமிடையுஞ் 
செரிமையுஞ ரெபாத நகுரே , 

( ச ) 
அதிய மெய்யொடு வராது பரெழுத 
நாதி நிற்பி வான தாமே . 
24.Lui 11,5 yut: 

இந்நிரக ளியார் . ( சு ) 
1 ,JA ரும் விலங்கு தொடு வானவை 
புகரில் வென் புலடை யோரே: 

பரணர் . ( எ ) 
க மூன்றை தேரான் பானெழுத் தான்ற 

வொத் பட னென்னி முன் சொற்ற முறையிற் 
பலபொருட் பட ) 

ஊரு 

ரொல்லா லகற்றி 
யொ பொருட்படம் வருமொழி பற்றித் 
திரி , பொமியத் திரு நீ சொல்லினுட் 
டொலா வகைனிமத்துநட்டது 
மங்கலச் சொல்லென வகுநதனா புலவர் . 

( ) 
முன்னிலை பெருந்தின் வியநிலை நலனே 
மநிலை யாயின் 

முதல்வற் கனம . 
சொல்லிய மரபின் மங்கலஞ் சிதைத் ஏப் 
புல்லுதல் குற்றப் பொருட்டலை மகற்கே . ( 50 ) 
தொடுகழல் வேத தன் றுன்னா தோரும் 
விவ ற பரிசில் வழங்கா தோருங் 
கெடுதல் வேண்டி 1 சிதைத்தலு முரித்தே . ( கக ) 


கச O 


- 


" க 


காக 


க / 2 


ஆனநதம் - பாக்காடு . 
வியம் - ஒற்றை யெண் . 
சமம் - இரட்டை யெண் . 


கசு 


பன்னிருபாட்டியல் . 


கசக 


( 5 ) 


죠 
흐 


( 2 ) 


கசா 


.-- பெயர்ப் பொருத்தம் . 
எண்வகைப் பெயரு நண்ணுதல் செப்பிற் 
குலங்குடி கோத்திர நலம்பெறு குணமே 
மனமே யாணை மன்னிய சிறப்பே 
யியற்பெய ரென் றிவை தாளியன்ற 
சிறப்பியற் பெயரெனு மிருதிறத் திற்கு 
மயக்கற மொழிமுத லெரிக்குஞ் சொல்லுடன் 

பொருத்தங் கொள்வர் கருத்துணர் நோரே . 
காசு பார்ப்பா ரரசர் வணிகர்வே வாளரெனப 

பாற்படு நாற்பெயர் குலபபெயராகும் . 
கசரு குடிப்பெய ராவன கூறுங் காலைச 

சேரன் சோழன் பாண்டிய னென்றிய 
போல்வன பிறவும் பொருத்தங் கொளலே . 
கோத்திரப் பெயரே கூறுங் காலைத் 
தாதைகுடிப் பெயரைத் தக்கவற் றியற்றல் . 
குணப்பெய போனப் புலவோர் கொடுப்பத் 
தணப்பில் வாகித் தபூவும் பெயரே . 
மனப்பெய ராவன தனக்குத் தானே 
யெனக்கிது வேண்டுமென் றெய்தம் பெயரே . 
ஆணைப் பெயரே வலியோ ரஞ்ரப் 

பேணி யுலகம போம பெயரே , 
கடும் சிறப்புப் பெயபோ தெரியுங் காலைச் 

சிறப்புடை வேந்தன் கொடுக்கும் பெயரோ . 
கடுக சாதியி லுள்ளோர் தமக்குத் தாமே 

நீதிகொள் சிறப்பியற் பெயர் கொளற் குரியர் . 
சுருஉ முடியுடை வேந்தன் முற் குலத்தோர்க் கல்லது 

பட்டமும் பூவும் பூணு பாழியு 
நட்டமி னலமலி சிறப்புப் பெயருங் 

கொடாஅ னெனமொழிப குலமொழிப் புலவர் . 
கருகூ வினைசெயன் மருங்கின்மிக் கோரும் பெறும் . 


கரீக 


*EFSSE 


( க 0) 
( கச ) 


சொல்லியல் . 


( 
கஉ 
) 


கடுரு 


கரு எ 


கருச தந்தை மகப்பெயர் முந்திய குலப்பெயர் 

மனப்பெயர் கோத்திரங் குணப்பெய ராணை 
யியற்பெயர் சிறப்புடைப் பெயரிரண் டாகுங் 
கயக்கறு முதன்பொழிப பொருத்தங் கொளலே . 

சொல்லியல் முற்றிற்று , 

இனவியல் . 
வெள்ளை யசவ றுள்ளுகலி வஞ்சி 
யென்னு நாற்பா விவற்றுட னியன் மருட் 
டாழிசை துறைவிருக் தங்களென் றிவற்றிற் 
சூழ்வகை யினமபல சொல்லுத லினவியல் . 

(க ) 
கருசு ஒன்றே யா கியு பொன்றுபல வாகியும் 
பலவொன் றகியும் பாற்படு மினமே . 

(உ ) 
அவற்றுள் ; 
ஒன்றே யாகிய வினமெனப் பட்டன 

உலாவாற் றுப்படை வகைமடன் முதலாயின . ( ங ) 
கரு அ ஒன்றுபல வாகிய வினமந் தாதி 

கோவை காப்பிய மாதிய 
கருகூ 

பலவொன் முகிய வினமெனப் பட்டன 
கலித்தொகை குறுந்தொகை * நெடுந்தொகை முதலாயின . ( ) 
பலவொன் முகிய வின மெனப் பட்டன 
கலம்பக மும்மணிக கோ சிவமுத லாயின. 

. 

( சு ) 
க . - பாப்பொருத்தம் . 

( வெண்டா.) 
அந்தணர் சாதி யாகிய வெள்ளைக்குச் 
சந்திரன் றன்னொடு தகைமிகு வியாழன் 
கடவுளர் கார்த்திகை முதலேழ் நாளா 
மீனங் கடகந் தேளே யோரை 
சந்தனம் விரைபூ வந்தண் மல்லிகை 


யாக கூறுவன . 


( 
ச 
) 


ரசு ) 


கசுது 


* நெடுந்தொகை என்பது அகநானூறு , 


3 


பன்னிருபாட்டியல் . 


வெண்மதி நிறனே வண்ண நிலனே 
முல்லை யென்னச் சொல்லினர் புலவர் . 

( க ) 
( ஆசிரியப்பா ) 
ககூஉ காவலர் சாதி யாகிய வகவற் 

காகிய கடவுளர் செங்கதிர் செவ்வாய் 
நாளே மகமுத னாளே மாகுஞ் 
சிங்கந் தனுவே மேட மோரை 
செஞ்சந் தனம் விரை கழுநீர் பூவே 
செந்நிற் நிறனே நன்னிலங் குறிஞ்சி. 

( - ) 
(கலிப்பா ) 
நெடுநிலைக் கலியே வணிகர் சா 
கடவுளர் சனிபுதன் கருதிய நாளே 
ய நுடமுத லாறே யோரை துலாங்குட 
மிதுனஞ் சந்தனம் விரைபூர சண்பகம 
பொன்னிற நிறனே நன்னில் நெய்தல . 

( ந ) 
(வஞ்சிப்பா.) 
கசுச எஞ்சிய வேளாண் சாதி வஞ்சி 

நாளே யவிட்ட முதலேழ் நாளா 
மிடபங் கன்னி மகர மோரை 
சார்ந்த விரையே தண்ணறுங் கலவை 
யேந்திய போதே யின்னறு நீல 
நீல நிறனே நெடுநில மருதம் . 

(ச ) 
கசுடு நால்வகைப் பாவிற்கு மேலோர் வகுத்த 

வினங்களும் பெறுமென நினைந்தனர் கொளலே , ( ரு ) 
நால்வகைப் 

பாவு 

நால்வகைக் 
பால்வகைப் படுமே முதலன விரண்டின் 
புணர்ச்சி மருட்பாப் பொருந்தா வருணம் . (சு ) 
நாளு மோரையு நலத்தகு நிலனும் 
விரையுஞ் சாதியு நிறனுங் குணனு 
முனாபெறும் * பாநார்க் குடைய வென்ப ; 

கல்லாடனர் . ( எ ) 
பாநான்குடைய பி - ம் 


காசு 


குலத்தின் 


கசுஎ 


இனவியல் . 


( அ ) 


கசுஅ அந்தச் சாதிக் கந்தப் பாவே 

தநதனர் புலவர் தவிர் நதனர் வரையார் . 
கஈக வெள்ளையு மகவலும் விருத்தமுங் கலியும் 

வஞ்சிய மெஞ்சா மங்கலம பொருந்தும் . 
வெள்ளை பகவல் விருத்தங் கலியே 
வஞ்சி யென்றிவை மங்கலப் பாவே ; 


( கூ ) 


காள O 


அவிநயனர் . ( க 0 ) 


உ - பாவினம் . 


கஎக 


மேதகு சாதகம் பிள்ளைப் பாடடே 
கோதில வேந்தன் குடைமங் கலமே 
யோதிப வொருபோ கமைந்த கலம்பக 
முலாவே சின்னப பூவே பாணி 
பழுதின் படன் மறம் பாலசந்த மாலை 
யிணை மணி மாலை யிரட்டைமணி மாலை 
முப்மணி மாலை நான் மணி மாலை 
கலம்பக மாலை மும்மணிக் கோவை 
யருங்கலி யொலியே பானை த தொழிலே 
வருக்க மாலை நாம மாலை 
திருக்கிள ரின்னிசை சிலைபரி கரியே 
யெழிலானை வாள்குடை தொழில்புனை வேல்கோ 
லழிவி னாடூ ரைப் படை விருத்த 
நாழிகைக் கவியே தவமணி மாலை 
கைக்கிளை யரிபிறப் பட்டமங் கலமே 
யில்லற வெள்ளை யெழில்புனை தாரகை 
சொல்லிய தாண்டகக துகளறு பதிகஞ 
சீர்மெய்க கீர்த்தி செருக்கள் வழியே 
யாற்றுப் படைவகை கண்படை துயிலெடை 
விளக்கு நிலையே வெஞ்சினக் கடாநிலை 
யெண்ணிய யாண்டே கண்ணிய பறைநிலை 
யரும்பொரு ணிறுத்த வந்தா தித்தொகை 
புறநிலை வாயுறை செவியறி வுறூஉவே 


பன்னிருபாட்டியல் . 


பாத மாதி பணைமுலை நயனங் 
குற்றமி லுழத்தி குறத்திப் பாட்டே 
யொருபா வொருபஃ திருபா விருபஃது 
கோவை கணக்கே தொடர் நிலைப் பாட்டே 
கடைநிலை கையறு நிலையெனக் கருதி 
யிடனறி புலவ ரியம்பின ரினமே . 


( க ) 


க . - சாதகம் . 


கஎக 


கச 


கஎஉ தோற்றிய சாதகஞ் சாற்றுங் காலைப் 

பற்றிய கலியுகத் துற்ற யாண்டிற் 
றிருந்திய சகாத்தமு மாண்டும் பொருந்திய 
ஞாயிறும் பக்கம் பேய வாரமு 
மிராசியு மன்னுற மொழிதற் குரிய , 

(உ) 
உ . - பிள்ளைப்பாட்டு . 
பிள்ளைப் பாட்டே தெள்ளிதிற் கிளப்பின் 
மூன்று முதலா மூவே ழளவு 
மான்ற திங்களி னறைகுவர் நிலையே . 

(ங ) 
ஒன்றுமுத லையாண் டோ தினும் வனாயார் ; 

பொய்கையார் . ( ச ) 
கஎரு தோற்ற முதல்யாண் டீ ரெட் டளவு 
பாற்றல் சான்ற வாண்பாற் குரிய , 

( 5 ) 
கஎசு காப்புமுத லாகிய யாப்புவகை யெல்லாம் 
பூப்பு நிகழ்வளவும் பெண்பாற் குரிய ; 

இந்திரகாளியார் . ( கூ ) 
கஎஎ தொன்னிலை வேந்தர் சுடர்முடி சூடி ..! 
பின்னர்ப் பெறாஅர் பிள்ளைப் பாட்டே ; 

பரணர் . ( எ ) 
கஎ அ காப்பொடு செங்கீரை தால்சப் பாணி 

யாப்புறு முத்தம் வருகவென் றன்முத 
லம்புவி சிற்றில் சிறுபறை சிறுதேர் 


இனவியல் . 


உக 


(அ) 


கஎகூ 


( க 0 ) 


( க்க ) 


நம்பிய மற்றவை * சுற்றத் தளவென 
விளம்பினர் தெய்வ நலமபெறு / லவர் , 
தந்தை தாயே பாட்டன் பாட்டி 

முந்துற வுரைத்த - ன் முறைமை யென்ப . 
க . திருந்திய பெண்டக வாபின் விருமபிய 

பின்னர் மூன்று பான்னு நீக கென்றனர் . 
க க சிற்றில் சி பதேர் சிறபறை பொழித்து 

மற்றவை மகபரிச்கு வைப்ப தாகும் . 
க .. ? - சிற்றி லிழைக்கல சிபசோ முக்கல் 

பொற்பமர் குழமகன் புனைமணி யூரல் 
யாண்டீ ராறதி லெழிற்காமனோன் பொடு 

வேண்டுத - மனு 7 வியாம்பினர் புலவர் . 
க அக திருமா லானே திரைமுகன் கரிமுகன் 

பொருவேன் முருகன் பரிதி வடுக் 
னெழுவகை மங்கையா ரித்திரர் ராத்த 
னிதியவ னீலி + பதினொரு மூவர் 
திருமக ணாமக டிகழ்மதி யெனப் 

மருவிய காப்பினுள் வருங்கட வுளரே. 
கஅச காப்பின்முத லெலககுங் கடல் டானே 

பூக்கமழ் துழாய் முடி புனைந்தோ னாகும் . 
நி அவன் முன் 

காவற் கிழவ னாக லானும் 


( கஉ ) 


( கங ) 


( கச ) 


க 


சுற்றத் தளவுங் கவிக்கெல்லை யாயக்கொகாண்டு சொல்லுவரே . 
என்றார் நவநீதப் பாட்டிய லுடையாரும் . 

+ பதினொரு மூவர் -- பன்னிருவர் ஆதித்தர் , பதினொருவர் உருத்திரர் , 
எண்மர் வசுக்கள் , இருவர் மருத்துவர் ஆகிய முப்பத்து மூவர் . " நால்வே 
றியற்கைப் பதினொரு மூவரோடு " என்றார் திருமுருகாற்றுப்படையிலும் . 
" பதினொரு மூவரும் பங்கயத் தோனும் பகவதியு , நிதிமுத லோனும் பரிதி 
யுஞ் சாத்தனும் " என்பதனான் நவநீதப்பாட்டியலாரும் பன்னிருவர் ஆதி 
தரின் வேறாய்ப் பரிதியெனக் கூறுதல் காண்க . 


பன்னிருபாட்டியல் . 


( கரு ) 


பூவின் கிழத்தியைப் புணர்த லானு 
முடியுங் கடகமு மொய்பூந் தாருங் 
குழையு நூலுங் குருமணிப் பூணு 
மணியுஞ் செம்ம லாக லானு 

முன்னுற மொழிதற் குரிய னென்ப . 
கஅசு . 

விரிச 

சடைக் கடவுளும் வேய்த்தோ ளெழுவரு 
மருளொடு காக்கவென் றறையுங் காலைக் 
கொலையுங் கொடுமையுங் கூசராகிய 
பெயருஞ் சின்னமும் பிறவும் தோன்றக் 
கங்கை திங்கள் கடுககை மாலை 
மங்கல மழுவொடு லைாக ளென் றிவை 

விளங்கக் கூறல் *விளப்பிய மரபே . 
க அஎ ஒன்பது பதினொன் றென்பது காபயே 


(கசு ) 


பரணர் . ( கன ) 


க 


கஅ.அ. அகவல விருத்தமுங் கட்டளை யொலியுங் 

கலியின் விருத்தமுங் கவின்பெறு பானே . 
க அகா. பிள்ளைப் பாட்டே நெடுவெண் பாட்டெனத் 

தெள்ளிதிற் செப்பும் புலவரு முளரோ. 
முதற்க ணெடுககு மகவல விருதத 

மெழுத்தின் பகுதி பெண்ணினர் கொளலே . 
ககூ0 . நீணெறி யுவகை யாண்மக விற்கே 

ழைம்மூ வாண்டே யவர் முதற் சாற்றல் . 


( கக ) 


( 20 ) 


( உக ) 


ககூக . பொங்குகதி ரிளம் பிறை புலியின் சிறுபறழ் 

குஞ்சரக் குழவி கோளரிக் குருளை 
யடலிள விடையே யா றிரண் டாண்டி 
னிடைநிக ழுவமை யென்மனார் புலவர் .. 


(உஉ ) 


* வழங்கிய பி - ம் . 
t யாறுமுதற் பி - ம் . 


இனவியல் . 


கசு உ . பெண்மக விற்குப் பேசு மிடத்து 

மானின் கன்று மயிலின் பிள்ளை 
தேனி னின்பத் தெள்ளாத் தேறல் 
கரும்பி னிள முளை கல்லாக் கிள்ளை 
யிளந்தளிர் வல்லி யென்றிவை யெல்லாம் 

பொய்வளை மகளிர்க் கெய்திய வுவமை . 
ககூகூ . இளங்கதிர்த் திங்க ளெல்லார்க்கு முரித்தே; 


(உங ) 
(உச ) 


பரணர் . 


ககூச . அவைதாம் 

பிள்ளையைப் பாடலிற் பிள்ளைப் பாட்டாய்ப் 
பிறப்பே யோகை காப்பே வளர்ச்சி 
பச்ச முறுத்த லூடன் செங் கிளை 
தால்சப் பாணி முத்தம்வா ரானை 
யம்புலி சிற்றில் குழமக னூச 
லென்றனர் பிறவுந் தொன்னெறி மாபிற் 
றத்தந் தொழிற்குத் தகுவன புகற 
லெத்திறத் தோர்க்கு முரிய வென்ப 

கொச்சகக் கலியொடு நெடுவெண் பாட்டே . 
சுகூரு நெடுவெண் பாட்டின் முந்நான் கிறவாது 

தொழிலொடு குறித்துத் தோன்றுஞ் செய்யு 
ளொன்றுமூன் றைந்தே ழொன்பான் பதினொன் 
றென் றிவை யிவற்றி * னிகந்தன விழுக்கே, ( உசு ) 
பிறப்பே யோகை பேணுறு வளர்ச்சி 
சிறைப்பட வச்ச முறுத்தலொடு நான்கு 
மாரா யுங்கா லைந்து முன் றிடையா 
யோரே ழொருபொருட் குயர்ச்சியிழி பொன்றே : 

இந்திரகாளியார் . ( உ.எ ) 
ந.- வேந்தன் குடைமங்கலம் . 
ககூஎ முன்னீ ரடியிலுங் குடைத்தொழி லியம்பியும் 

பின்னீ ரடியிற் றனிநிலை யிரட்டியுங் 
னிழிந்தன பி - ம் . 


* 


பன்னிருபாட்டியல் . 


கொற்றவற் * புகழ்ந்து குடையென முடிக்கு 
ஈற்றிற நேரசைக் குடைவெண் பாட்டே . 


( உ- ) 


உ .00 


ககூ அ அதுவே ; 

குடைச்சொற் சிந்தடி யீற்றிலவைத ததரக் 
குடைச்சொல் லாதிக குளகத தடககி 
யீற்றய லடியினு மீற்றினு மிறைவனைப் 
போற்றிப் புகழ்ந்து ! கறல் வேண்டும் 

நந்திரகாளியார். ( உசு ) 
ககூகூ ஒட்டிய குடைப்பொருளுரைக்கு நேரசை 
கட்டளை யாகுதல் கடனென மொழிப . 

( 0 ) 
கட்டளை யென்பது கருதுங் காலை 
யீற்றடி யொழிய வேனை மூன் றடியும் 

பாற்படு மெழுத்தின் பகுகியொ பதுனே . ( கூக ) 
உ 0 க இதற்கே யாமெழுத தெண்ணுங் காலைக 

குற்றிய லுகரமுங் குற்றிய விகரமு 

மொற்று மொழித்துபி ருயிர்பெயயுங் கொளலே , ( ங 2 ) 
202 மோனையு டெதுகையும், தொடையென பொழிய. ( ங க ) 
உ O சாற்றியமா செதத மனிமைமிகுதிசயம் 

போற்றுமுடன் பாடு புலனுண்மை -யேற்றுத 
தலைப்பாடு பாதி தருகொடை பத்து 
நிலைப்பாடு நேரசையா நேர் . 

( ஙச ) 


சு.- ஒருபோத . 


205 தன்மை முன்னிலை படர்க்கையுட் டன்மை 

யொழித்திரு வகையு ளொன்றும் கடவுட் 
பழிச்சு மொருபோ கிருமூன் றுறுப்பு 
மமைந்தொருங் கியலு நயந்திகழ் கலியுள் 
வண்ணகம் போதினு மெண்ணே போதினு 
மோதிய வுறுப்பாற் பேர்புகன் றனரே . 
* புணர்ந்து பி - ம் . 


(கூரு ) 


இனவியல் . 


2 ( ) . 


( 
50 
) 


20 நி . வரன்முறை பிறந்த வறுப்பு மயங்கி 

மிக்குங் குறைந்தும் வருவது கொச்சக 
லொருபோ காமென வலத்தனர் புலவர் . (ஙசு ) 

* கொச்சகத் தன்மையிற் கொச்சக மென்ப . ( ங எ ) 
2-057 . தேவப் பிரணவ மெனும் வட மொழியைத் 

தேவ பாணியெனத் திரித்துவழங் கினரே . ( ங.அ ) 
204. தேவ பாணி தெரியுங் காலை 

மாசறு துழாய் முடி மலைந்த சென்னி 
நீர் சில மாந்த நெடியோன் மேற்றே. 

( கூசு ) 
உ () கூ . சுடர்கதிர்த் திங்கள் சூடி. யோற்கும் 

படர்திரைப் பனிக்கடன் மாதடித் தோற்கு 
முரிய காலமுமாவென லொழிய, 

( ) 
2. 50) . வேந்தன் வேண்டு நெறிசெய் காலும் 

வாய்ந்த மதியு மாடம் வாழ்த்தலும் 
விதியென மொழிப மெய்க்கெறிப் புலவர் . 

(சக ) 
ரு - கலம்பகம் . 
உக்க சொல்லிய கலப்பகஞ் சொல்லி லொருபோகு 

முதற்கண் வெண்பாக் கலித்துறை புயமே 
* கொச்சு.க மென்பது ஒப்பினாகியபெயர். ஒயரடையுள் ஒருவழியடுக் 
கியயது கொச்சகமெனப்படும். அதுபோல , ஒரு செய்யுளுட் பல குறள் 
அடுக்கப்படுவது கொச்சக மெனப்படும் ( தொல் , செய், கஉ க ) எனவும் , 
இனிக் கொச்சக மென்பது ஒப்பினாகிய பெயர் : என்னை ? பலகோடுபட அடு 
க்கியுடுக்கும் உடையினைக்கொச்சகமென்ப; அதுபோலச் சிறியவும் பெரிய 
வும் விராயடுக்கியும் தம்முளொப்ப அடுக்கியுஞ் செய்யப்படும் பாட்டதனைக் 
கொச்சகமென்றாராகலினென்பது . இக்காலத்தார் அதனைப் பெண்டிர்க்கு 
ரிய உடையுறுப்பாக்கிக்கொய்சகமென்று சிதைத்தும்வழங்குப . ( ஷ , ஷ 
கடும் ) எனவும் பேராசிரியரும் , “ பலகோடுபட அடுக்கியுடுக்கும்உடையினை 
க்கொச்சக மென்பவாகலின் அதுபோலச் சிறியவும் பெரியவும் விராயடுக்கி 
யுந் தம்முளொப்ப அடுக்கியும் வருஞ் செய்யுளைக் கொச்சகமென்றார் . இது 
ஒப்பினாகியபெயர் . இக்காலத்து இது மகளிர்க்குரியதாய்க் கொய்சக மென் 
வழங்கிற்று ( ஷை ,ஷ , டி ) என நச்சினர்க்கினியரும் கூறியவாற்றானறி 
ந்து கொள்க . இனிக் கொச்சைத்தன்மையினென்பதூஉம் பாடம் " கொச்சக 
மாகம் " ( தொல் , செய் , கஉக ) என்பதனுரையில் “ சிறப்பிலதனைக்கொச்சை 
யென்று கூறும் வழக்கு நோக்கி இதனையும் சிறப்பின்மையாற் கொச்சகமெ 
ன்றா சென்பாரு முளர் " என அந்நச்சினார்க்கினியரே கூறினார் . 


2.சு 


பன்னிருபாட்டியல் . 


யம்மனை யூசல் யமகங் களிமறஞ் 
சித்துக் கால மதங்கி வண்டே 
கொண்டன் மருள்சம் பிரதம். வெண்டுறை 
தவசு வஞ்சித் துறையே யின்னிசை 
புறமோ யகவல் விருத்த மெனவருஞ் 
செய்யுட் கலந்துட னெய்திய வந்த 

மாதி யாக வருமென மொழிப. 
உக 2 , தேவர்க்கு முனிவர்க்குங் காவ ரைசர்க்கு 

நூறு தொண்ணூற்றைந்து தொண்ணூறே 
ஒப்பி லெழுப தமைச்சிய லோர்க்குச் 
செப்பிய வணிகர்க் கைப்பது முப்பது 
வேளா ளர்க்கென விளப்பினர் செய்யுள் , 


( 52 ) 


சு-- உலா . 


உககூ முதனிலை பின்னெழு நிலையுலா வெண்கலி . 
உகச பாட்டுடைத் தலைவ னுலாப்புற வியற்கைய 

மொத்த காமத் தினையாள் வேட்கையும் 
கலியொலி தழுவிய வெள்ளடி. யியலாம் 
றிரிபின்றி * நடப்பது - கலிவெண் பாட்டே . 

பொய்கையார் . 
உகரு பேதை முதலா வெழுவகை மகளிர்கண் 

டோங்கிய வகைநிலைக் குரியா னொருவனைக் 
* நடப்பினது பி - ம் . 

+ "இனி யொருபொருணுதலாது திரிந்து வருங் கலிவெண் பாட்டும் 
ஈண்டுக்கூறிய நெடுவெண்பாட்டோ டொருபுடை ஒப்புமையின் அக்கலி 
வெண்பாட்டாக இக்காலத்தார் கூறுகின் உலாச்செய்யுளும் புறப்புறக் 
கைக்கிளைப் பொருட்டாதல் ஒன்றென முடித்தல் என்னு முத்தியாற் கொ 
ள்க . அவ்வுலாச் செய்யுளிரண்டுறுப்பாயும் வெண்பாவிற் கெட்டும் வருதலிற் 
கலிவெண்பாவின் கூறாம் . இக்காலத்து அதனை ஒருறுப்பாகச் செய்து 
செப்பலோசையாகவுங் கூறுவர் . அது துள்ளலோசைக்கே யேற்குமாறு 

க ( தொல் , செய், ககஅ ) எனவும் , " அது திருவுலாப்புறத்துள் வாமான 
வீசன் வரும் ( சேரமான் பெருமாணாயனார் ஞானவுலா) என முடித்து 
மேல் வேறோருறுப்பாயவாறும் ஒழிந்தவுலாக்களுள் வஞ்சியுரிச்சீர் புகுந்த 
வாறும் அடிவரையறையின்மையும் " ( ஷை , ஷே , கசுக) எனவும் நச்சினார்க் 
கினியர் கூறுவர். 


ம 


ணர்க 


இனவியல் . 


உஎ 


உகா 


2 கஎ 


உககூ 


அமுத 


உ 20 


காதல்செய் தலின் வருங் கலிவெண் பாட்டே . ( சசு ) 
குடிநெறி மரபு கொளல் கொடை விடிய 
னன்னீ ராட னல்லணி யணித 
சென்னக ரெதிர்கொனனன்னெடு வீதியின் 
மதகளி மார் தன் முதனிலை யாகும் . 

( சஎ ) 
ஆதி நிலையே குழாங்கொள லென்றெடுக் 
தோதிய பவவரு மூவரென மொழிப . 

( சஅ ) 
2. கஅ எழு நிலையு மியப்புங் காலை 

பேதை பெதும்பை மங்கை மடந்தை 
யரிவை தெரிவை பேரிளம் பெண்ணெனப் 
பாற்படு மகளிர் பருவத் தாத 
னோக்கி யுரைப்பது துண்ணியோர் கடனே . 
பேதைக் கியாண்டே யைந்து லெட்டே . ( நி ) 
பெதும்பைக் கியான்டே யொன்பதும் பத்தும் . 
மங்கைக் கியாண்டே பதினொன்று முதலாத் 
திரண்ட பதினா னைவஞ் சாற்றும் . 

( 52 ) 
2.2.2 பாடத்தைக் சுயாண்டே பதினைந்து முகலாத் 
சிடம்படு மொண்பதிற் றிரட்டி செப்பும் . 

( ருகூ ) 
22 அரி வைக் கியாண்டே மறு நான் கென்ப . 
22 + தெரிவைக் கியாண்டே யிருபத் தொன்பது . ( ரு ) 
2 - டு + லாக் திருநான் கிரட்டி கொண்டது 
பேரிளம் பெண்டுக் கியல்பென மொழிப . 

பொய்கையார் . ( ருசு ) 
காட்டிய முறையே நாட்டிய வாண்பாற் 
கெல்லையும் பெயரு மியல்புற வாய்ந்து 
சொல்லிய தொன்னெறிப் புலவரு முளரே. ( நிஎ ) 
பாலன் யாண்டே யேழென மொழிப . 

( 54 ) 
உஉ அ மீளி யாண்டே பத்தியை காறும் . 

( ருசு ) 
22+ மறவோன் யாண்டே பதினான் காகும் . 

( 50 ) 


22.க 


2 ? 


உஉஎ 


உஅ 


பன்னிருபாட்டியல் . 


உங்க 


( 
சுச 
) 


டை 


| | om || 


உ கூ 0 திறலோன் யாண்டே பதினைந் தாகும் . 
பதினா றெல்லை காளைக் கியாண்டே . 

( ஈ 2 ) 
உரு உ அததிற * மிறந்த முப்பதின் காறும் 
விடலைக் காகு மிகினே முதுமகன் . 

அவி நயனார் ( சு ) 
உங R நீடிய நாற்பத் செட்டி ளைவு 

மாடவர்க குலாபாற மு ததென பொழிய, ( க 
சிற்றில் பாவை கழங்கம் பனையே 
பொற்புறு மூசல் பைங்கிளி யாமே 

புன லாட்டே பொழிலவிளை யாட்டே 
நன்மது நகர்ரவினன பிறன! 

மவரவர்க குரிய வா 
உஙடு வோதர் கடவுளர் விதி நூல வழியுணா 
மாந்தர் கலிவெண் பாவிற குரியா . 

( சு ) 
நாலு வருணமு மேவுத லூரிய 
வுலாப்புறச செய்யுளென றுரைத்தனர் புலவர் , 

அவிநயனார் ( சூன் 
எ - சின்னப்பூ + 
உங எ மலையும் யாறு நாடு மூரும் 

பரியுங் களிறுங் கொடிய முரசு 
தாரும் பெயரு மெனததெரி பததுஞ் 
சொல்லு மெல்லையின் முதற்குறட கண்ணே 
சின்னத தொழிலை மன்ன வைத்துப் 
பின்னர்க குறளுட் பாட்டுடைத் தலைவ 
ரியற்பெயர் வைத்தவர்க குரிமை தோன்றுஞ் 
* மியன்ற பி - ம் . 

" வழக்கொடு சிவணிய வகைமை யான " ( தொல் . புற . ஙக ) என்பத 
னுரையில் நச்சினார்க்கினியர் " சிவணியவகைமை என்றதனானே முற்கூறிய 
வற்றோடே நாடும், ஊரும் , மலையும் யாறும் படையுங் கொடியுங் குடையும் 
முரசும் நடைநவில்புரவியும் களிறுந் தேருந் தாரும் பிறவும் வருவனவெல் 
லாங் கொள்க. இவற்றுட் சிலவற்றை வமைந்துகொண்டு சின்னப்பூ என்று 
பெயரிட்டு இக்காலத்தார் கூறு மாறுணர்க என்பர் . 


உங்யா 


இனவியல் . 


உக 


யூரே 


2 FO 


உசக 


செயல்பெற வைப்பது சின்ன மதுவே 
யாதிப் பாவின கதனினம் வருமே . 

( சுஅ ) 
உஙஅ மலையே யாறே நா 

பறையே பரியே களிறே தாரே 

+ பொரே கொடியே யென்றிவை கசாங்கம் . ( சுக ) 
உங • பத்தே யேழே மூன்றே சின்னம் . 

( 70 ) 
அ .-- பாணி . 
மயக்கறு கொச்சகத் தீரடி பியன்று 
நயப்புறு தாழிசை பு றுப்பிற் பொதிந்து 
வஞ்சி மலைந்த வழிஞை முற்றிக் 
தும்பையிற் சென்ற தொடுகழன் * மன்னனை 
வெம்புசின மாற்றான் பனைவெங் களத்திற் 
குருகிப் பேராறு பெருகுஞ் செங்களத் 
தொருதனி யேத்தும் பரணியது பண்பே , 

( எக) 
தேவர் வாழ்த்தே கடைநிலை பாலை 
மேவி 

யமருங் காளி கோயில் 
கன்ணியை யேத்த லலகை விநோதங் 
கனநிலை நிமித்தம் பசியே யோகை 
பெருந்தேவி பீட மழகுற விருக்க 
வமர்நிலை நிமித்த மவள் பதம் பழிச்சா 
மன்னவன் வாகை மலையு மளவு 
மரபினி துரைத்தன் மறக்களங் காண்டல் 
செருமிகு களத்திடை யடு கூழ் வார்த்தல் 
பரவுத லின்ன வருவன பிறவும் 
தொடர்நிலை யாகச் சொல்லுதல் கடனே . (எ உ) 
யானை சாய்த்த வடுகளத் தல்ல 
தியாவரும் பெறாஅர் பரணிப் பாட்டே . 

( எங ) 
t களிறொழித்துப் படைகோடலுமுண்டு . அவ்வாறு திருவாசகத்துள்ள 
திருத்தசாங்கத்துக் காண்க . 

1 பெயசை ஆணை என்பாருமுளர் . (இலக்கணவிளக்கப்பாட்டியல் -22 ) 
* மன்னன் எனவும் , " தொருவற்போற்றும் எனவும் பி - ம் . 


2 சஉ 


கூடு 


பன்னிருபாட்டியல் . 


( 
எச 
) 


உசங ஏழ்தலைப்பெய்த நூறுடை யிபமே 
யடுகளத் தட்டாற் பாடுதல் கடனே . 

க . - மடல் . 
உச்ச அறம்பொருள் வீடு திறம் பெரி தழித்துச் 

சிறந்த வேட்கை செவ்விதிற் பாாஅய்ப் 
பாட்டுடைத் தலைமக னியற்பெயர்க் கெதுகை 
நாட்டிய வெண்கலிப் பாவ தாகித் 
கனிச்சொல் லொர் இக் தனியிடத் கொருக்கியைக் 
கண்டபி னந்த வொண்டொடி யேத்தன் 
மற்றவன் வடிவை யுற்ற கிழியெழுதிச் 
காமங் கவற்றக் கரும்பனை படன்பா 
வேறுவ பாடவ சென்றனர். புலவர் . 

நி ) 
உசரு மடன்மாப் பெண்டி ரே ரேறுவர் 
கடவுளர் தலைவ ராய்வருங்காலே . 

( எசு ) 
உசா கடவுளர் மேற்றே காரிகை மடலே . 

( -எ ) 
எந்தை யுடைப்பெயர்க் கெதுகை சாற்றி 
யந்தமி லின்பம் பொருளா வேத்திப் 
பொருளு மறலும் வீடும் பழித்து 
மடன்மா வேறு தன் மாதாக் குரித்தே . * 

க ).- மறம் . 
2.சஅ பெருகில வேந்தன் மகட்டால் வேண்டி 

பொருபெருந் தூத னுரைத்தமொழி கேட்டுக் 
குறுநில மறவன் வெஞ்சினந் திருகி 
மாற்றமிக வுரைப்பது மறமென மொழிப . 

க்க.- பல்சந்தமாலை . 
சொன்ன கலம்பக வுறுப்புவகை நீக்கி 
மன்னிய பத்து முதனூ றளவா 

இவ்வாறு வந்தன மங்கையர்கோன் அருளிச் செய்த பெரிய திரும 
டல் சிறிய திருமடல் என்பன . 

+ வெஞ்சின வஞ்சின பி - ம் . 


உசஎ 


T 


( 
எ 
. 
) 


உசக 


இனவியல் . 


கூக 


கலா 


( 
40 
) 


க 2 . 


( ) க 


( அ 2 ) 


2 


( அங ) 


வந்த மரபின் வரூஉஞ்செய்யுண் முத 
வந்தது பல்சந்த மாலை யாகும் . 

இணைமணிமாலை . 
உடே இணைமண் பாலை தணிவிலந் தாகியாட்! 

மறையவர் பாவும் வணிகர் தம் பாவின் 

அறைமியைந்தி ரைம்பது வருமே . 
உடுக வெண்பாக்களித்துறை ரெண் புடைக்க 
வொண்பா நாவை பிணைபணி மாலை . * 

கங..- இரட்டைமணிமாலை . 
உரு 2 வெண்பா முதலாக் கலித்துறை பின்வரு 

மிந்த விருப திரட்டைமணி மாலை . 
உங்க ஆதியந்தம் வெண்பாக்கலித்துறை 

பேதமின்றி வருவ திரட்டைமணி மாலை 
யதுவேவே நாலைத் தியலு மென்ப . 

சுச .-- மும்மணிமாலை , 
உ . நிச ரிகுத்தவெள்ளை கலித்துறையகவல் 
விருத்த மும் விளம்பு மந் நாதி . 

கரு.- நான்மணிமாலை . 
உடுடு வெண்பாக் கலித்துறை யகவல் விருத்த 

நண்பாய் வருவது நான்மணி மாலை . 
- அகவலு பகவல் விருத்தமு நாற்ப 

தகவலை முன்வைத் தறைவது கடனே . 
2. நஎ வெள்ளை கலித்துறையாகவல் விருத்தங் 

கொள்வது நான்மணி | கோத்தவந் தாதி . 


( அச ) 


* வெண்பாவ கவலிணை மணிமாலையுங் கொள்வர் இலக்கணவிளக்கப்பா 
ட்டியலார் . 
* மாலையந்தாதி பி- ம் . 

இதற்கு அளவு முப்பது . 
1 வெண்பாக் கலித்துறை விருத்தம் அகவல் எனத்தொடுப்பர் பிற்கா 
லத்தார் . 


52 


பன்னிருபாட்டியல் . 


( அசு ) 


( 10 ) 


( கூக ) 


உசர்க 


* 


க 2 


( கூகூ ) 


கா . - கலம்பகமாலை . 
உரு அ ஒருபோ குடனம் மனைநனி நீக்கி 
வெள்ளை முதலா 

வெல்லா வறுப்புக் 
தள்ளா வியலது கலம்பக மாலை . 
ஒருபோ கம்மனை யொழித்துவெண் பாமுதற் 
கருதிய பெயரது கலம்பக மாலை . 

கஎ - மும்மணிக்கோவை . 
உ சு 0 வெள்ளையு மகவலு நேரிசை யாகக் 

கலித்துறை வரவந் தாதி யாகி 
முறைமையி னியல்வது மும்மணிக் கோவை . 
தோன்றிய வகவல் வெள்ளை கலித்துறை 

மூன்றும் வருவது மும்மணிக் கோவை . 
உசு உ மும்மூன் றொரு பொருண் மிசைவரு மென்ப . 

கஅ - கலியந்தாதி . 
வல்லின மெல்லின மிடையின் வெழுத்துப் 
புல்லி மருங்கு போகா தொன்றிக் 
குறிலெனிற் குறிலே செடி.லெனி னெடிலே 
பொருந்தி மாற்கலை கொண்டோ படியாய்க் 
திருந்து மிவ்வகை நான்கடியாகிய 
மோரொலியாகியு மெண்ணான் காகிய 
கலையொடு பொருந்தியுங் குறிலு நெடிலு 
முறைமுதல் வரினு மவ்வெழுத் தாகியு 
மிப்பரி சியன்ற முப்பது கட்டளை 
மிக்கது கலியந் தாதியாகும் , 
வெண்கலி யுஞ்சில சிறுபான்மை வருமோ. 

ககூ- ஒலியந்தாதி . 
உசுரு தத்த மினத்தி லொப்புமுறை பிறழாது 


உசாங 


(கூச ) 


2 சுச 


* இதற்கும் அளவு முப்பது . இஃது ஆசிரியம் வெண்பாக் கலித்துறை 
யாகவருமெனவும் , மும்மணிமாலை வெண்பாக் கலித்துறை ஆசிரியவிருத்த 
மாக வருமெனவுங் கொள்க . 


இனவியல் . 


( கூசு ) 


2. ht :11 


நாலடி ரெண் கலையொரு முப்பது 
கோலிய கொரியத் தாதியாகும் . 
ஈரொலியாகிய வெண்ணான்கு 

கலையெனச் 
ஈரியப் புலவர் செப்பினர் கொளலே . 
வண்ணமென்ப தொலியெனப் படுமே . 


( * எ ) 
( கூஅ ) 


2 hin / 


2 


2.hi கூ 


( க 00 ) 


உ () 


( க 0 க ) 


- யானைத் தொழில். 
2 1 4 மூவகை நிலனு மூவகை நிறைவும் 

பல்வகைத் தேயமு மெழுவகை யுறுப்பு 
பங்கமும் பருவமும் பாண்டு மைவகைக் 
கொலையுமிநவகை நடை மைவகை 
எணவு முடைபோர்ப் பேணலு மூளப்பட 
நண்ணிய வேளாண் பாவி னலம்பெற 
வெண்ணி யுரைப்ப தியானைத் தொழிலே. 
கிரிசரம் வனசர நதிசர மென் றிவை 
நிலைபெறு நிலனெனக திசி னோரே . 
உயரமு. தினமுஞ் சுற்று மளவினித் 
குறையா தியல்வது இறைவெனப் படுமே. 
பல்வகைத் தோங் கொல்களிறு பிறக்கும் 
பல்வகைத் தேயமு மென்மனார் புலவர் . 
பாத தாலுங் கையும் வா லதியுங் 

கோசமு. கலனுறத் தண்டுதல் குறியே . 
உ ... குலமெனப் படுவது பலவகை வருணமு . 

நலனுற வரைக்கு கலத்த தென்ப, 
நலமிகு வாழ்நாள் பொலிவுற வியம்புதல் 
யாண்டென மொழியவியனெறிப் புலவர் . 
கையுமுற் கூறுங் கடியபிற் கூறுங் 

கூர்ங்கோ டிரண்டுங் கொலைத்தொகை வகையே . 
2or முன்ன ரூன்றிய காற்குறி தன்னிற் 

பின்னர்ப்பதமிடுவது தோரண மென்ப , 


உலக 


( க 02 ) 


( க ) 


( 05 ) 


2.01 


(காரு ) 


2. ந 


( க 0 சு ) 


( க 0 எ ) 


5 


பன்னிருபாட்டியல் . 


உஎக 


உ என பிறழ 

விடுவ 

வது வக்கிர மதுவே 
சாரிகை விகற்பமு மாகு மென்ப . 

( 50 ) 
உஎ அ நன்மை யியற்றலுந் தீமை யியற்றலும் 

பற்றிய நன்மை தீமை நினைத்தலுங் 
கயக்கறு கால நினைத்தலும் புலனே . 

( க 0 கூ ) 
வழுவா துடையோ ரேவ லியற்ற 

லுடையோர்ப் பேண லென்மனார் புலவர் . ( க.க ) 
மேல் நண்ணிய என்றதனாலாசிரியவடியாற் பாடுவாருமுளர் . 
உ அ 0 அகவலு முரித்தென வரை 
வறைகுக ருளரே. 

( ககக ) 
உக - வருக்கமாலை . 
உ அக மொழிக்குமுத லாகிய வெழுத்துக் கெல்லாம் 
வருக்க முரைப்பது வருக்க மாலை . 

( ககட ) 
உஉ - நாமமாலை , புகழ்ச்சிமாலை . 
உ அ 2 . * மைந்தர்க் காயின் வஞ்சிப் பல்வகை 
நேர்ந்தவடி. மயக்க நாம மாலை . 

( கக ) 
உஅங ஆடவர் திறத்து வஞ்சி யின்னெறி 

நாடிய பாத மயங்க வைப்பி 
னாம மாலை மற்றது மடந்தையர்க் 
காமெனிற் புகழ்ச்சி மாலை யாகும் . 

( ககச ) 
உ அச அதுவே - செங்கலை வண்ணப் பாவு மியங்கும் ; 

கோவூர் கிழார். ( ககஞ் ) 
உஅரு வெள்ளடி யியலாற் புணர்ப்போர் குறிப்பிற் 
முள்ளா வியல்பது புகழ்ச்சி மாலை ; 

சேந்தம்பூதனார் . ( ககசு ) 

- இன்னிசைத் தொகை 
உ அசு தொண்ணூ றேனு மெழுப தேனு 

மின்னிசை தொடுப்பி னின்னிசைத் தொகையே , ( ககஎ ) 


உரி- 


* மாந்தர்க் பி - ம் . 
மடக்கு பி - ம் . 


இனவியல் . 


F 


ககா 


2.. அ s 

எண்ணிய வகையா னின்னிசை வெண்பாத் 
தொண்னூ றெழுபது தொடுப்பதத் தொகையே ; 

கோவூர் கிழார் , ( ககஅ ) 
உறு.-- விருத்தவகை. * 
2 - அஅ 

பரிசிலை யானை வாள் குடை வேல்செங் 
கோலொடு நாடு ருறுப்பி னகவல் 
விருத்தம் பக்கென வேண்டினர் புலவர் . (கக்கூ ) 

உரு --ஐம்படைவிருத்தம் . 
உ அகூ சக்கரந் தனுவாள் சங்கொடு தண்டிவை 
யைம்படை யகவல் விருத்த மாகும் . 

( க 20 ) 
உ-நாழிகைக்கவி . 
ஈரிரண் டியாமத் தியன்ற நாழிகைச் 
சீர்திகழ் வெண்பாப் பாடுநர் பாவரு 
விருநான் கேழே ழிருநான் காமெனக் 
கன்னன் முப்பது பெண்ணின ரினிதே . 

( கஉக ) 
மன்னர் கடவுளர் முன்னிலை யாக 
வன்ன கடிகை யென்னு மியல்பிற் 
றொகுநெறி யன்னவை நேரிசை வெண்பா. 
முதல்யாமம் ஏழளவும் பாடி எட்டாவதில்யாமம் ஒன்றென்றும் இரண் 
டாம்யாமம் ஆறளவும்பாடி எழில் யாமம் இரண்டென்றும் மூன்றாம்யாமம் 
ஆறளவும்பாடி எழில் யாமம் மூன்றென்றும் நான்காம்யாமம் ஏழளவும்பாடி 
எட்டில் யாமம்நான்கென்றும் பாடின் முப்பது வெண்ப வாம் . ( கஉ உ ) 

உஎ - நவமணிமாலை . 
பாவே யினமே யென்றிவை யிரண்டு 
மேவிய வகையது நவமணி மாலை . 

( கஉங ) 
உஅ - கைக்கிளைமாலை . 
உகூ இரங்க வருவது மடங்கிய வொருதலை 
பியைந்த நெறியது கைக்கிளை மாலை . 

(கச ) 
* பரி முதலியவற்றைப் பத்துப்பத்தாகக் கூறும் ஒன்பதுவகை விருத் 
தமும் அவ்வப்பெயரான் விளங்குமென்றுண 

மணர்க . 
வாளொடு வேறோ பி - ம் . 
+ இயங்க பி - ம் . 


உகக 


உகஉ 


கூ . 


பன்னிருபாட்டியல் . 


2.கூச 


தாயர் சேரிய ராயர் தீங்குழ 
றென்றல் சேமணி யன்றி றிங்கள் 
வேலை வீணை மாலை கங்குல் 
காம னைங்கணை கண்வளர் கனவென 
வெஞ்சிய நன்னிற வேனில் குயிலே 
கொஞ்சிய கிள்ளை கொய்தளிர்ச் சேக்கை 

நன்னலம் பாங்கர் பாங்கிய 
ரியன்ற பருவர லென்மனார் புலவர் . 


பயிறரு 


( கஉடு ) 


உக 


முல்லை யசோகு பாந்தளிர் தாமரை 
யல்லி நீல மைங்கணை யாகும் . 

( கஉ சு ) 
மயங்கிய என்ற தன் சரினப்படுத்திப்பாடுவாருமுளர். பாடும் பொழுது 
மருட்பாவாற்பாடப்படும் : அல்லாதவழி ஆசிரியமும் வஞ்சியும் ஒழிய அல் 
லாத பாவானும் இனத்தானும் பாடப்படும் . சிறுபான்மை ஆசிரியப்பா 
வானு மினத்தானும் பாடப்படும் எனக் கொள்க . 


உசு.-- அரிபிறப்பு. 


உகா 


சேலே யாமை யேனஞ் சிங்கங் 
கோல வாமனன் மூவகை பிராமர் 
கரியவன் கற்கி யெனவரு கடவுளர் 
புரிதரு தோற்றத் தெரிதாப் பராஅய்ப் 
பாட்டுடைத் தலைவனைக் காக்க வேண்டி 
யின மொழி நாட்டியகவல் விருத்த 
மொருப தியற்றுத லாழியோன் பிறப்பே , 


( கஉஎ) 


5 ( )-- 


-அட்டமங்கலம் . 


உகூஎ ஒருவனைக் காக்கவென் றிறைவனை யேத்திய 

வெண்வகை யகவல் விருத்தம் புணர்த்த 
னண்ணிய வட்ட மங்கல மென்ப . 

( கஉ - ) 
உஙஅ இறைவனை யேத்திய வெண்வகை மங்கல 
மறிதரும் பாவே யகவல் விருத்தம் ; 

சேந்தம்பூதனர் . ( கஉக ) 


இனவியல் . 


2 ) 


ஈ 2 - ம 


கூ 00 


கூ .05 


கூ 02 . 


T 


கூ 05 


ங ச - இல்லறவெள்ளை . 
கலைகரு வண்ணமும் வெள்ளை யு பொன்பா 
னிலைபெறப் புணர்ப்பினஃ தில்லற வெள்ளை . ( க x0 ) 
இதனுட் கலை தருவண்ணம் என்ற தனால் வெண்கலிப்பா ஒன்றானும் 
பாடுவாருமுளர் . நாலைபெற என்றதனாற் சந்தவகை யொன்பதும் வெண்பா 
ஒன்பதுமாகப் பாடுவாருமுளர். 

- மங்கலவெள்ளை . 
சாந்தமும் வெள்ளை!! ந் தருவன கற்புடை 
மங்கல வெள்ளை வருவன வொன்பான் . 

( க.க) 
அதுவே , வெண்கலி தானும் வருதற்கு முரிக்தே . 

மாபூதனார் . ( க 2 ) 
சந்தமும் வெள்ளைத் தனித்தனி புணர்த்தலு 
மந்தமில் | வைவராமென மொழிய; 

சீத்தலையார். ( க.க ) 
நங - தாரகைமாலை . 
இரண்டு பொருள்புண ரிருபத் தெழுவகைச் 
சீரிய பாட்டே தாரகை மாலை . 

(கச ) 
ஈச - செந்தமிழ்மாலை . 
எப்பொருளேனு மிருபத் தெழுவகை 
செப்பிய நெறியது செந்தமிழ் பாலை . 

(காடு ) 
பாவானும் இனத்தானும் பாடுவாரு முளர் . நான்கு முதற்பாவானாதல் 
ஒருபாவி னினத்தானாகல் பாக்க என்பாருமுளர் , 

நரு - தாண்டகம் . 
OF மூவிரண் டேனு மிருகான் கேனுஞ் 

சீர்வகை நாட்டிச் செய்யுளி னாடவர் 
கடவுளர்ப் புகழ்வன தாண்டக மவற்று 
வறுசீர் குறியது நெடியதெண் சீராம் . 

(கஙசு ) 
அறுசீ ரெண்சீ ரடி நான் கொத்தங் 
கிறுவது தாண்டக மிருமுச் சீரடி 
குறியது நெடிய திருநாற் சீரே ; 

பல்காயனர் . ( ககஎ ) 
* வகையது பி - ம் . 


கூ 05 


5.0 +ir 


பன்னிருபாட்டியல் . 


கூ0 எ 


கூக 


மங்கல மரபின் மானிடர் கடவுளர் 
தம்புக ழுரைப்பது தாண்டக வகையே , 

( க ) 
K.04 தாண்டக மானிடர் கடவுளர்க் குரித்தே: 

மாபூதனர் . ( கா.சு ) 
அடிவரை நான்கும் வருமெழுத் தெண்ணி 
நேரடி வருவது தாண்டக * மாகும் . 

சீத்தலையார் . ( க # 0 ) 
ஙக- பதிகம் . 
ஆசிரி யத்துறை யதனது விருத்தங் 
கலியின் விருத்த மவற்றி னான் கடி . 
பெட்டின் காறு முயர்ந்த வெண்பா 
மிசைவைத் தீரைந்து நாலைந் தென்னப் 
பாட்டுவரத் தொடுப்பது பதிக மாகும் . 

( கசக ) 


கூக ) 


நகம் 


நஎ - சீர்மெய்க்கீர்த்தி . 
சீர்கான் காதி யிரண்டடித் தொடையாய் 
வேந்தன் மெய்ப்புக ழெல்லாஞ் சொல்லியு 
மந்தத் தவன் வர லாறு சொல்லிய 
மவளுடன் வாழ்கெனச் சொல்லியு மற்ற 
னியற்பெயர்ப் பின்னர்ச் சிறக்க யாண்டெனக் 
திறப்பட வுரைப்பது சீர்மெய்க் சீர்த்தி . ( 5.52 ) 
நிலைபெறு சீர்மெய்க் கீர்த்தியி னந்த 
முரையாய் முடியு மெனவுரைத் தனரே ; 

கோவூர்கிழார். ( +5 ) 
ஈ.அ- செருக்களவழி . 
கூகக தலைவன் செய்த நிலைபெறு புகழ்புனை 

நேரிசை வெண்பா வின்னிசை வெண்பாப் 
பஃறொடை வெண்பா மறக்கள வழியே. ( 

கசச ) 
நேரிசை யின்னிசை பஃறொடை வெண்பா 
போரினக் களவழி புகலப் படுமே , 


கூகச 


( மென்பபி - ம் . 


இனவியல் . 


( சசு ) 


நகா 


( கச ) 


ச 


ஈசு.- மறக்களவஞ்சி . 
ஙகரு குறள் சிந் தளவடி யகவ லடிவிராஅய் 

வஞ்சிச் செய்யுளின் மன்னவர் மறக்கள 
மெஞ்சா துரைப்பது மறக்கள வஞ்சி , 
இயங்குபடை மன்ன ரிகற்களம் புகழ்ந்த 
மயங்கியல் வஞ்சி மறக்கள வஞ்சி . 

10 .-- செருக்களவஞ்சி . 
ஙகள விருத்தவகை பத்தான் விளம்பு தனை 
சருக்கள மெனவே செப்பினர் புலவர் . 

சக.- ஆற்றுப்படை . 
ஙகஅ புரவலன் பரிசில் கொண்டு மீண்ட 

விரவலன் வெயிறெறு மிருங்கா னத்திடை 
வறுமை யுடன் வரூஉம் புலவர் பாணர் 
பொருநர் விறலியர் கூத்தர்க் கண்டப் 
புரவல னாடூர் பெயர்கொடை பராஅ 

யாங்கு நீ செல்கென விடுப்பதாற்றுப்படை . 
கூக்கூ ஓங்கிய வதுதா னகள் 

கவலின் வருமே. 
புலவராற்றுப்படை புத்தேட்கு முரித்தே , 

- கண்படை நிலை . 
காலைபகன் மாலை யாழ்முறை யறத்திய 
லமைச்சிய லாசிய லேனை யியலிசை 
நா - கத்திய லோடு * நான்மறை 
முறையே யெய்தினை யூழி வாழி 
யினிய மகளிரோ டின்பத்துயில் கொள்கென் 
பறிங்கன முரைப்பது கண்படை யாகும் . 

சங . -துயிலெடைநிலை . 
கண்படை மன்னவர் முன்னர்த் தண்பத 
விடிய லெல்லை யியல்புறச் சொல்லித் 
* நான்கு , முறைமுறை யெய்தினை பி-ம் . 
+ றின்ன பி- ம் . 


( கசகூ ) 
( கரு ) 
( கருக ) 


கூ 2 ) 


சஉ . 


கூஉக 


( கரு உ ) 


கூஉஉ 


பன்னிருபாட்டியல் . 


சு 


கூஉக 


கடாமி 


ங உசா 


தந்த திறையருந் தாராத் திறையரு 
* மேத்தி நின்மொழி கேட்டினி தியங்க 
வேண்டின ரித்துயி லெழுகென விளம்பி 
ன துவே மன்னவர் துயிலெடை நிலையே . 

சசு . - விளக்குநிலை . 
துளக்கமின் மன்னர்க் காம்விளக் குரைப்பது 
விளக்கு நிலையென வேண்டினர் பவர் , 

ரு.- கடாநிலை . 
கூஉசு கொற்றவை தனக்குக் கொற்றவ ரெறியுங் 

கடாநிலை யுரைப்பது கடாநிலை யாகும் . 
ங உரு வடா அதுறை கன்னிக்கு மன்னவ ரெறிந்த 
யுரைப்பது கடாநிலை யாகும் : 

பெருங்குன்றூர்க்கிழார். ( கஞ்சு ) 
சகா- யாண்டுநிலை . 
வையக மன்னவன் மன்னுக பால்யாண் 
டெய்துக வென்ட தியாண்டுநிலையாகும் . (கருள் ) 
இது பெரும்பான்மை நேரிசை வெண்பாவாத் பாடப்பெறும் , சிறு 
பான்மை எல்லாப்பாவானும் பாடப்பெறும் , 

4 67.- பறைநிலை . 
காவல ரினிதுறத் தேவர் காத் தளிக்கெனக் 
சுடவுளர் விழவினுங் கதிர்முடி விழவினு 
நாடு நகரமு நலம்பெற வியப்பி 
வருநெறி வஞ்சி வழங்கப் பற்றிய 
மொழிவரத் தொடுப்பது பறைநிலை யாகும் . (கஅ) 

ச 1 ).-- அந்தாதித்தொகை, 
ங உ அ வெண்பாக் கலித்துறை வேண்டிய பொருளிற் 

பண்பா யுரைப்பதந் தாதித் தொகையே . 

* மேத்திகின் மொழிகேட் டினி தியங்க வேண்டின, ரித்துயிலெழு 
கென வியம்பி னதுவே , மன்னவ ரின்பத் துயிலெடை நிலையே . பி - ம் . 

மன்னிய பல்யாண் , டெய்துவ னென்பது பி - ம் . 


5 


இனவியல் , 


கூங () 


* அ .-- மருட்பா. 
கூஉக புறநிலை வாயுறை செவியறி வுறு உவெனத் 
திறமையின் மருட்பாச் செய்யுளின் வருமே . ( கசு 0 ) 

ஈக. - பாதாதி . 
அகவடி யுகிரே விரல்புற வடியே 
பரடே கழலே கணைத்தாண் முழந்தாள் 
குறங்கே யல்குல் கொப்பூழ் வயிரதன் 
வரையே யிடையே மயிரி னெழுக்கே 
முலையுகிர் விரலே முன்கை யகங்கை 
தோனிணை கழுத்தே முகாகை செவ்வாய் 
மூக்கே கண்ணே காது புருவ 
நுதலெனு மாறைந் துறுப்புட னிரண்டும் 
பாத மாதியா வேண்டுதல் புணர்ப்பினஃ 
தோதிய பாத மாதியா மென்ப . 

( கசுக) 
50. -- பணைமுலை நயனம் . 
நஙக பணைமுலை நயனம் பாங்கா மகவல் 

விருத்தம் பத்தென விளம்பினர் புலவர் . ( க • 2 ) 
ஆகிய கண்முலை கவல் விருத்தம் : 

பெருங்குன் றார்க்கிழார் . ( கசுகூ ) 
நக . - உழத்திப்பாட்டு . 
புரவலற் கூறி யவன்வா ழியவென் 
நகல்வயற் யெழிலை பொருமை யுணர்ந்தன 
ளெனவரு மீரைத் துழக்திப் பாட்டே . 

( கசுச ) 
2 .. - குறத்திப்பாட்டு 
இறப் . , நிகழ் வெதிர் வென்னுமுக் காலமுக் 

திறப்பட வுரைப்பது குறத்திப் பாட்டே . (கசுடு ) 
கூகூரு குறத்திப் பாட்டு மதனோ ரற்றே . 

(ககாசு ) 
5 .-- ஒருபாவொருபஃது . 
கூகூசு வெள்ளை யாத லகவ லாத 

றள்ளா வொருப தொருபா வொருபஃது . ( கசுஎ ) 


கசு 
உ 
) 


ந.கூ.2 . 


கூநக 


பன்னிரு பாட்டியல் , 


( கசு-அ ) 


கசுக ) 


கூகூக 


( காம) 


கூச 


( கஎக ) 


நா ---இருபாவிருபஃது . 
ந.கூ எ வெள்ளை யகவல் பின்னர் முறைவைத் 

தெள்ளா தியல்வ திருபா விருபஃது . 
ந.அ ஒருடா வொருபஃது மிருபா விருபஃதுக் 
கருதிய வெள்ளைய மகவ லுக் சாட்டினார். 

(நம் - சோவை . 
கோவை யென்பது கூறுங் காலை 
மேவிய களவு கற்பெனுங் கிளவி 
பைந்திணை திரியா வகப்பொரு டா 
முந்திய கலித்துறை நானூ றென்ப . 
களவினுங் கற்பிங்கிளவி வல கயாம் 
றிணைநிலை திரியார் செய்பைத் தா 
நாட்டிய களித்துதைநானூ அரைப்பது 
கோட்ட மில்லாக் கோவையாகும் . 
ஐந்திணை தழுவிய வகநிலைக் கோவை 
தந்தநா னூ றுந் தாங்கலித் துறையே . 

கணக்கு . ( போற்கணக்கு - கீழ்க்கணக்கு. ) 
மேல்கீழ்க் கணக்கென *விருவகைக் கணக்கே . 
கூசக மேற்கணக் கெனவுங் கீழ்க்கணக் கெனவும் 

பாற்படும் வகையாற் பகர்ந்தனர் கொளலே . 
அகவலுங் கலிப்பா வும் பரி பாட-லும் 
பதிற்றைந் தாதி பதிற்றைம்ப தீறா 
மிகுத்துடன் செகுப்பன மேற்கணக் கெனலாம் 
வெள்ளைத் தொகையு மவ்வகை யெண்பெறி 

னெள்ளறு கீழ்க்கணக் கெனவுங் கொளலே . 
கூசரு ஐம்பது முதலா வைந் நா மீறா 

வைவகைப் பாவும் பொருணெறி மரபிற் 
றொகுக்கப் படுவது மேற்கணக் காகும். 


(கஎஉ ) 


கூச 


( க ) 


( கஎச ) 


( காடு) 


(கசு ) 


* விதித்தனர் புலவர் பி - ம் . 


இனவியல் . 


கூ J Jா 


( கஎஎ ) 


1 


( களஅ ) 


யொக 


ட த [ Ts 


அடி நியமில்லாம் செய்யுட் டொகுதி 
பராபொரு எfairu A. * வைக 
திறப்பட்ட வரைபடது பழ்க்கணம் காகும் . 

11 - தொடர்நிலைச் செய்யுள். 
விரேன் ) 

நாத னொ மேவி 
பொத்த வொடா மிருதா மகவல் 

4, ), மபாருரொடை ( தா ) 5 வற்பா 
| டைபெம் வடவது 

காடர் யென் . 
Rs 4 விததே காஸ் ),M வி / கியல் கொடியென 
யொகக நை பிறைவகை பொருந் 

நதி 

ந 
}lmuu , மிடை பாட்டு டைா கொர்சா 

நடைபெடுவது தொட நிலை வகையே . 
கூசுகூ தொடகப பொட்டுப்பல கொடுத்துத் 

த ? பிடைக பென அவாவும் படுமே . 
அவ! | D .-- 
தலயெனப் படுபவை மலைவின முகி 

5 

ளின் படம் வீடென விவற்றிற் 
றிறா கா M கா தாக 
லெகொளிருக கை பொறிவை யனைத்துஞ் 
| தியாகத் தந்துதல பெறுமே . 

1 அ - பாட்டு (பத்துப்பாட்டு .) 
கூடும் நடி சிறுயை துற்றுபயத் தளவே 


( கஎக ) 


( 500) 


கூரும் 


IL PL 


பொ 


( கஅக ) 


(542 ) 
a , அகனை வருமென வறை கார் புலவர்; ( க ஈ ) 

நக.-- கடைநிலை . 
டைநிலை யென்பது காணுங் காலைப் 

அழப்புங் குரிசிலை முனிந்தோர் 
பகத் தியம்புங் காட்சித் தென்ப . 

( கஅச ) 
பி -ம் . 


பன்னிருபாட்டியல் . 


( கஅரு ) 


( கஅசு ) 


கூநச பரிசினீட் டித்த லஞ்சி வெறுத்தோர் 

கடைநின் றுரைப்பது கடைநிலை யென்ப . 

கடையெனினும் அங்கதமெனினு மொக்கும் . 
கூருரு வலங்கெழு வேந்தர் வான் புகக் கவிஞர் 

கலங்கித் தொடுப்பது கையறு நிலையே . 
கூடுக வெற்றி வேந்தன் விண்ணக மடைந்தபின் 

கற்றோ ருரைப்பது கையறு நிலையே . 
கூருஎ கலியே வஞ்சியிற் கையற வுரையார். 
கூரு அ மற்றவை வல்ல வினம்பிறி தொனறினு 

மத்தகு மரபி னடக்கினர் கொளலே . 


( கஅஎ ) 
( கஅஅ ) 


( கஅசு ) 


இனவியல் முற்றும் . 


பன்னிருபாட்டியல் முற்றிற்று. 


